வள்ளுவர் உள்ளம் 


கி.ஆ.பெ.விசுவநாதம் 


வள்ளுவர் உள்ளம் 


முத்தமிழ்க் காவலர் , கலைமாமணி , 
டாக்டர் . கி.ஆ. பெ . விசுவநாதம் , டி . லிட் . , 


பாரிநிலையம் 


184.பிராட்வே . சென்னை 600108 


முதற் பதிப்ப : ஜனவரி , 1945 . 
இரண்டாம் பதிப்பு : ஜூலை, 1964 . 
மூன்றாம் பதிப்பு : டிசம்பர் , 1968 . 
நான்காம் பதிப்பு : நவம்பர் , 1973 . 
ஐந்தாம் பதிப்பு : டிசம்பர் , 1978 . 
ஆறாம் பதிப்பு : நவம்பர் , 1982 . 
ஏழாம் பதிப்பு : ஆகஸ்டு , 1994 . 


விலை ரூ . 7-00 


கவின் கலை அச்சகம் , 
கந்தசாமி நகர் , 
பாலவாக்கம் , சென்னை 600041 
தொலைபேசி 41 7141 . 


திருக்குறள் பீடம் : 
குருகுலம் அழகரடிகள் : 


குருகுலம் , 
21-6.64 . 


மதிப்புரை 


திருவாளர் கி . 

ஆ . 

பெ . விசுவநாதம் 
அவர்கள் , பேச்சாலும் எழுத்தாலும் 
சொல்லோவியர் ; தொடுதமிழ் நூலெல்லாம் 
அவர்க்குச் சுரந்தமிழ்து பாயும் . 


இனிய 


( 


திருக்குறள் , தமிழ்மறை ; அதோடு , உலகுக் 
கெல்லாம் பொதுமறை 

இயல்மாகவே 

அது , 
சுரந்த பா ; தாய் நாடிய தமிழ்க்கன்று கி . ஆ . பெ .. 
வாய் வைத்தால் , கருத்தமிழ்து பெருக்கெடுக்கக் 
கேட்பானேன் ! 


இங்ஙனமொரு நிகழ்ச்சி , பொன்மலைத் 
திருக்குறள் கழகத்தில் , சில ஆண்டுகட்குமுன் 
நிகழ்ந்தது . மேன்மேலும் 

பெருகியொழுகிய 
அமிழ்தப் பொழிவை ‘ வள்ளுவர் உள்ளம் 
என்னும் இப் பொன்வள்ளம் ஏந்திப் பலர்க்கும் 
வழங்குகின்றது . 


4 


வழங்கும் பணியைப் பாரி நிலையம் மேற் 
கொள்கின்றது . 

வள்ளன்மை அதற்கு இயல்பு 


தானே . 


ஆ . பெ . 


வள்ளுவர் உள்ளம் , 

கி . 
மாயிற்று . அது பலமுக உள்ளமாய் 
முதுநூலில் திகழ்கின்றது . 


உள்ள 
இச்சிறு 


எடுத்த குறள் மணி ஒவ்வொன்றும் புதுப்புது 
மெருகு பெறுகின்றது . அதன் சொற் பட்டைகள் , 
சிறந்த உரைப் பொலிவால் பன்னிறங் கொண்டு 
மின்னுகின்றன! 


மக்கள் பயன் 

கொள்வாராக ! இறைவன் 
நிருவருளாலும் , திருவள்ளுவப் 

பருமான் 
இன்னருளாலும் இத் திருக்குறட் செல்வர் , மேன் 
மேலும் தமிழ்மறைக் கன்றாகுக . 


அழகரடிகள் 


வள்ளுவர் உள்ளம் 


விய , தை , முதல் நாளன்று பொன்மலைத் திருக்குறள் 
கழகத்தில் நடந்த “ தமிழர் திருநாள் கூட்டத்தில் 

ஆசிரியர் நிகழ்த்திய சொற்பொழிவு. 


தமிழர் திருநாள் 


அன்பர்களே ! பெரியோர்களே ! வணக்கம் . 


பொங்கல் திருநாளாகிய இன்றைய தினம் , பொன் 
மலையில் , பெரியோர்களாகிய உங்கள் முன்னிலைபில் , தமிழர் 
திருநாள் மிகச் சிறப்பாகக் கொண்டாடப்படுகிறது . இது 
காறும் பொன் மலையில் , தமிழர் திருநாள் கொண்டாடிய 
தாக எனக்குத் தெரியவில்லை . இவ்வாண்டு இங்கே தான் 
தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாகத் தமிழர் திருநாள் கொண் 
டாடப்படுகிறது . நாடு முழுவதிலும் , திருச்சிராப்பள்ளி , 
யிலும் கூட இன்று மாலையில் தான் தமிழர் திருநாள் கொண் 
டாடப் போகிறார்கள் . ஆனால் , நீங்கள் காலையிலேயே 
தொடங்கிவிட்டீர்கள் , 


i 


இத் திருநாள் தொடங்கும்போதே நல்ல முறையில் 
தொடங்கப் பெற்றிருக்கிறது . இவ்வாண்டு , தமிழர் திருநாள் 
எல்லா இடங்களிலும் கொண்டாடப்பட வேண்டுமென்பது 
பெரும் புலவர்களும் , அரசியல் கட்சியினரும் , நல்லறிஞர் 
களும் கொண்டுள்ள கருத்து . 


. 


8 


தை முதல் நாளைத் தமிழர் திருநாளாகக் கொண்டாடு 
வதின் பொருள் என்ன ? தை மாதத்திற்கும் தமிழனுக்கும் 
என்ன தொடர்பு ? தமிழனுக்கு இந்நாள் மாத்திரம் ஏன் 
சிறந்த நாள் ? என்பதை முதலில் ஆராய்வோம் . 


ஒரு ஆண்டை , வான நூற் பயிற்சி வல்லுநர்கள் , பகல் 
அதிகமாக உள்ள பகுதி . இரவு அதிகமாக உள்ள பகுதி என 
இருபெரும் பிரிவுகளாக வகுத்துள்ளனர் . ஆடி முதல் மார் 
கழி முடிய இரவு காலம் : தை முதல் ஆனி முடிய பகற்காலம் , 
தை பிறந்தால் விடியற்காலை மாதிரி . நேற்றுவரை சூரியன் 
தெற்கு நோக்கிச் சென்று கொண்டிருந்தான் . இரவு அதிக 
மாகிக் கொண்டிருக்கிறது . குளிரும் மக்களை அதிகமாக 
வருத்திக் கொண்டிருக்கிறது . இவ்வாறு சூரியன் தெற்கு 
நோக்கியே சென்று கொண்டிருந்ததால் உலகத்தில் இருள் 
நிறையுமே . பனி வருத்துமே என்று 

பனி வருத்துமே என்று ஏங்கிக்கொண்டிருந் 
தனர் உலகினர் . இன்று சூரியன் திரும்பி வடக்கு நோக்கிச் 
செல்ல ஆரம்பித்து ,, வாடிய மக்களுக்கு ஆறுதல் அளிக் 
கிறான் . ஆகவேதான் இது நன்னாள் ---இதைப் பார்த்துத் 
தான் தமிழ் மக்கள் இதைத் திருநாளாகக் கொண்டாடு 
கிறார்கள் ; திருவள்ளுவர் தொடர் ஆண்டும் இன்றுதான் 
தொடங்குகிறது . இன்று ஆண்டின் முதல் நாள் , 


இனி இது எப்படி முதல் நாள் என்று பார்ப்போம் , 
இந்துக்கள் , முஸ்லீம்கள் , கிறிஸ்தவர்கள் என்னும் 
பிரிவினர்க்கு எப்போது நாள் தொடங்குகிறது ? இந்துக் 
களுக்குக் காலை 6 மணிக்கு நாள் தொடங்கி குறது . முஸ்லீம் 
களுக்கு மாலை 6 மணிக்கு நாள் தொடங்குகிறது . முஸ்லீம் 
கள சூரியனுக்கு மாறாகப் பிறையைக் கண்டு , நாள் கணக்கு 
வைக்கிறார்கள் . உதாரணமாக இந்துக்களுக்குத் திங்கள் 
ரவாயிருப்பது முஸ்லீம்களால் செவ்வாய் இரவாகக் கருதப் 
படும் . கிறிஸ்தவர்கள் முன்னே சொன்ன இரண்டு முறையை 


T 


யும் விட்டு விட்டார்கள் , அவர்களுக்கு நள்ளிரவில் 12 மணி 
அடித்த பிறகே நாள் தொடங்குகிறது . ஆனால் இவர் 
களல்லாத பழந்தமிழர்களுக்கு உச்சி . பொழுதிலிருந்து நாள் 
தொடங்கும் . • உச்சிக்கு அச்சமிலலை உச்சிக்கு நாள் 
இல்லை , நட்சத்திரம் இல்லை , தேதி இல்லை , கிழமை 
யில்லை . சுத்தமான வெள்ளையுள்ளம் படைத்த களங்கமற்ற 
நேரம் அல்லவா ? 


மக்கள் வாழ்க்கைக்கு இன்றியமையாத 

புதுப் 
பொருள்கள் விளையவும் , மகிழ்ச்சிக்குரிய 

புதுமலர்கள் 
பூக்கவும் , மக்களைத் துன்பத்தினி னறும் நீக்கவும் , சூரியன் 
தென்திசையினின்றும் வடதிசை நோக்கி திரும்பத் 
தொடங்குகின்ற இந்நாள் - முதல் நாள் - நன்னாள் - திருநாள் 
எனக் கருதப்பெற்று வருகிறது . 


தமிழர் திருநாளை ஓர் வெற்றித் திருநாள் எனலாம் . ஏன் 
இது வெற்றித் திருநாளாகக் கருதப்படுகிறது ? புதிய நெல் 
விளைந்து அரிசியாகிவிட்டது . கரும்பைச் சாறாக்கிச் 
சர்க்கரை காய்ச்சியாய்விட்டது . இரண்டையும் சேர்த்துப் 
பொங்கிச் சாப்பிடுகிறோம் . உழைப்பின் முழுப்பயனை 
இன் 
ன்று பெறுகிறோம் . மஞ்சளும் , இஞ்சியும் , வானும் 

wa 
கரும்பும் எல்லாம் விளையும் காலம் . வீதி புதிதாகிறது . 
ஆளும் புதியவனாக மாறுகிறான் . எங்கும் புதிய நெல் , புதிய 
பானை , புதிய உடை , புதிய மலர் , புதிய வளை , புதிய 
இல்லம் காணப்படுகின்றது . இதைப் பார்த்துத் தமிழ்மக்கள் 
இந்நாளை இயற்கையோடு இயங்கும் திருநாளாகக் கருதி , 
திருவள்ளுவர் ஆண்டின் தொடக்க நாளாகவும் எண்ணிக் 
கொண்டாடுகிறார்கள் . நாமும் இந்நாளை இன்று சாதி , 
மத அரசியல் கட்சி வேறுபாடுகளி ன றிக் கூட்டிக் கொண்டாடு 
கின்றோம் . இதில் எவ்வளவு மகிழ்ச்சியிருக்கிறது ! 


வள்ளுவர் உள்ளம் 


ஆகவே , உள்ளம் மகிழ்கின்ற இந்த நல்ல 

நாளில் , 
என்னைப் பேசப் பணித்துள்ள வள்ளுவர் உள்ளம் என்னும் 
பொருள்பற்றி மகிழ்வோடு பேசுகின்றேன் . 

திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர் . அவர் 1978 
ஆண்டுகட்குமுன்பு வாழ்ந்தவர் . மதுரையில் பாண்டிய 
அரசரது அரண்மனை உள்படுகருமத் தலைவராயிருந்தவர் . 
சிறந்த அறிஞர் . அவருடைய உள்ளம் திருக்குறளில் 
பரவிக் காணப்படுகிறது . 


சங்க நூல்களிற் பல புலவர்களின் உள்ளங்கள் பல 
திறப்பட்ட கருத்துக்களாகப் பரவிக்கிடக்கின்றன . 

ஆனால் 
வள்ளுவர் உள்ளம் எதைத் தொட்டாலும் , தானே அது 
வாகத் துடிக்கிறது . முத்துக்களில் உள்ள நீரோட்டத்தைப் 
போல ஒவ்வொரு குறளிலும் உயிரோட்டத்தைக் காண 
லாம் . 1330 குறள்களும் அப்படியே , அதிற் சில குறள் 
களை மட்டும் உங்கள் முன் வைக்கிறேன் : 


போன்ற 


நீங்கள் மாம்பழக் கடைக்குப் போகிறீர்கள் . அங்கு 
உங்களுக்குப் பழத்தின் சுவை அறிய ஒரு சின்னத் துண்டு 
சாம்பிளாக கொடுக்கப்படுகின்றது . அதுபோல இன்று 
உங்களுக்குத் திருக்குறள் சாம்பிள்கள் சிலவற்றை நான் 
கொடுக்கிறேன் . சுவைத்துப் பாருங்கள் . 

புறநானூறு 
இலக்கியங்கள் முள் நிறைந்த பலாப்பழம் 
போன்றவை . 

முள் நீக்கிச் சுளைசுளையாக எடுத்துக் 
கொடுத்தால் தான் , ஆ ! இனிக்கிறதா , எவ்வளவு சுவை ! 
என்பீர்கள் , அப்படிச் சற்று முயற்சி எடுத்து அவைகளைச் 
சுவைக்க வேண்டும் . ஆனால் , திருக்குறளைச் சுவைப்பது 
மாம்பழத்தைச் சுவைப்பதுபோல் 

மிக 
முழுவதிலும் அவரது உள்ளத்தைக் காணலாம் , 


எளிது . 


குறள் 


9 . 


நாடு பற்றிய உள்ளம் 


முதலில் வள்ளுவர் உள்ளம் , ஒரு நாடு எப்படி இருக்க 
வேண்டும் என்று நினைக்கிறது என்பதைப் பார்ப்போம் . 
பசி , பிணி , பகை ஒழிந்த நாடுதான் நாடு " என்கிறார் . 
எப்படி ? 


" உறு பசியும் ஓவாப் பிணியும் செறுபகையும் 
சேராது இயல்வது நாடு 


என்று . இதில் உறு ஓவா , செறு என்ற சொற்களின் 
பொருள்கள் சிறப்புடையன . சோறு வழங்கும் நாடு சோம் 
பேறிக் கட்டத்தையும் பிச்சைக்காரர்களின் கூட்டத்தை 
யும் வளர்க்கும் நாடாகும் . ஆயிரம் பேருக்கு ஒரு ஊரில் 
சோறு போட்டான் என்றால் , ஆ ! அவ்வளவு ஏழையா 
உங்கள் ஊரில் இருக்கிறார்கள் ? என்று கேட்கத் தோன்றும் . 
எங்கள் ஊரில் நூறு ஆஸ்பத்திரிகள் இருக்கின்றன என்று 
ஒருவர் சொன்னால் , நாம் என்ன நினைக்க வேண்டியிருக் 
கிறது . அந்த ஊரில் நோயாளிகள் மிகுந்து விட்டார்கள் 
என்பதுதான் பொருள் . 

முதலிய தற்காப்புகள் 
மிக்க ஒரு நாடு பகைமை மிகுந்த நாடு என்று தானே கருதப் 
பெறும் . ஆகவேதான் வள்ளுவர் உள்ளம் பசி , பிணி , பகை 
ஒழிக்கும் நாட்டை நாடு என்று கருதாமல் , உழைப்பால் 
பசி வென்று , உடல் நலத்தால் பிணிவென்று , அன்பால் பகை 
வென்ற மக்களைக் கொண்டதே நாடு ” என்று கருதுகிறது . 


படை 


வள்ளுவர் எந்த நாட்டிற்கும் சென்றதாக வரலாறு 
களில் காணப்படவில்லை . சில அண்டை நாடுகவளயும்கூட 
அண்டியதாகத் தெரியவில்லை . பேரவைகளிற் 

சென்று 
பெருமுழக்கம் செய்ததாகவும் இல்லை , ஆனால் எல்லா 
நாடுகளையும் சுற்றி , எல்லாவற்றையும் கண்டறிந்தவர் 


10 


போல , இச் சிறந்த சருத்தைக் கூறியிருக்கிறார் . காரணம் 
அவ்வளவு பண்பட்டது அவருடைய உள்ளம் . 


வாழ்வு பற்றிய உள்ளம் 
திருவள்ளுவரின் இல்வாழ்க்கை பற்றிய கதைகள் பல . 
மனைவி வாசுகி அம்மையார் தண்ணீர் இறைத்துக கொண் 
டி.ருக்கும் போது திருவள்ளுவர் கூப்பிட்டதாகவும் , உடனே 
அவ்வம்மை கயிற்றைவிட்டுக் கணவனிடம் சென்றதாகவும் , 
கயிறு 

அப்படியே நின்றதாசவும் , கதைகள் கேள்விப் 
பட்டிருப்பீர்கள் . அவை மெய்யோ பொய்யோ என்பதை 
நாம் இங்கு ஆராய வேண்டுவதில்லை . ஆனால் வள்ளுவர் 
இல்வாழ்க்கை நடத்தியவர் என்பது மட்டும் நன்கு 
தெரிகிறது . 


இல்லது என் , இல்லவள் மாண்பானால் ? உள்ளது என் 

இல்லவள் மாணாக் கடை ? " 
என்பது ஒரு குறள் , 


என் 


ஏது ? 


பல 


மாண்புடைய இல்லாள் அகத்திருக்க இல்லாத 
தொன்றுமில்லை ; மாண்பற்றவளானால் உள்ளது ஒன்று 
மில்லை கூறுகிறார் வள்ளுவர் . நற்குண 

நற் 
செய்கையுடைய பெண்மணி 

உள்ள வீட்டில் இல்லாத 
பொருள் 

எல்லாம் இருப்பது போலவே தான் , 
இல்லவள் மாண்பற்றவளானால் வீட்டில் சிறந்த 
பொருள்கள் நிறைந்திருந்தாலும் 

என்ன பயன் ? ஒன் 
போல் தான் . 

கவித்திறன் 

அல்ல ! 
பயனற்ற அடுக்குச் சொல் அல்ல ! முற்றிலும் உண்மைக் 
கூற்று . உதாரணமாக 

பரம் தரித்திரன் 
இடிந்த சுவர் ; சரிந்த கூரை ; மண்சட்டி . ஆனால் அவன் 
அங்கு 

ஒரு நல்ல மனைவியுடன் வாழ்கிறான் . மகிழ் 
வோடு சாப்பிடுகிறான் . குறை ஒன்றுமில்லை , கவலை 


மில்லாதது 


வீடு ; 


11 


யின்றி உறங்குகிறான் . இதற்கு மாறாக ஒரு செல்க 
சீமானின் மாடி 

வீடு . பொன் வெள்ளிப் பாத்திரங்கள் 
சோபா , நாற்காலிகள் . ஆனால் , இல்லத்தில் நல்ல மனைவி 
யில்லை எல்லாம் உண்டுதான் ! மன அமைதியற்ற வாழ்வு . 
உறக்கமுமில்லை ? அவனுக்கு எது இருக்கப் போகிறது ? 
இலை இரண்டில் எது சிறந்தது ? சொல்லுங்கள் வள்ளுவர் 
உள்ளம் இல்லாததில் சிறப்பும் உள்ளதில் 

குறைவும் 
காட்டுகிறது . அதுமட்டுமல்ல ; ஆணுக்கும் பெண்ணுக்கும் 
நல்வழியும் காட்டுகிறது . 


என் 


நடை போடும் உள்ளம் 
புகழ்புரிந்த இல் இல்லோருக்கு இல்லை இகழ்வார்முன் 

ஏறு போற் பீடு நடை " 
என்பது மற்றொரு குறள் . 

ஆண் சிங்கம்போல நடக்கச் சிலபேருக்கு முடியுமாம் . 
யாருக்கு ? மாண்புடைய மனைவியைப் பெற்றவருக்கு ஆண் 
சிங்கம்போல் ந - க்க முடியுமாம் ! யார் முன்னால் ? தன் 
சினேகிதன் முன்னாலா ? அல்ல ; தன்னை இகழ்பவன் முன் 
நடப்பான் 

கூறுகிறார் . இது எவ்வளவு பெரிய 
சிறப்பு ! ஆனால் , தன்னைத் தூற்றுகிறவர்முன் நல்ல மனைவி 
யைப் பெறாதவனால் ஆண் சிங்கம் போல் நடக்க முடியாது 
என்று வள்ளுவர் வற்புறுத்திக் கூறிவிட்டார் . குறளில் 
வள்ளுவர் உள்ளமும் ஒரு பெருநடை நடப்பதைக் கண்டு 
மகிழுங்கள் . 

தந்தை உள்ளம் 
குழந்தையுள்ளவர்கள் அறிந்து கூறியிருப்பதுபோல் 
தந்தை உள்ளத்தைப்பற்றித் திருவள்ளுவர் கூறியிருப்பது 
வியப்பிற்குரியது . வள்ளுவருக்கு 

குழந்தைகள் 

இருந்த 
தாகத் தெரியவில்லை , அப்படியிருந்தும் , அவர் , 


12 


" குழல் இனிது யாழ்இனிது என்ப தம்மக்கள் 

மழலைச் சொல் கேளாதவர் " 
என்கிறார் . எவ்வளவு பண்பட்ட தந்தையுள்ளம் 
பாருங்கள் . 


இன்று அவர் குழல் வாசித்தார் . எவ்வளவு இனிமை 
யாக இருந்தது என்று ஒருவர் கூறுகிறார் . மற்றும் ஒருவர் 
வந்து , இன்று இவர் யாழ் வாசித்தார் . வெகு இனிமை 
யாக இருந்தது என்று கூறுகிறார் . அவை இரண்டையும் 
கேட்டுவிட்டு , ஒரு 

தந்தை , சரி சரி , நீங்கள் உங்கள் 
குழந்தைகளின் மழலைச் சொற்களைச் கேட்டதில்லை 
போலிருக்கிறது , என்னுடைய 

குழந்தைகளின் 

மழலை 
மொழிகளே எனக்கு யாழ் ஓசை , குழல் ஓசையைவிட 
இனிமை பயக்கிறது என்கிறார் . வாழ்க்கையில் குழந்தை 
களின் மழலைச் சொற்கள் தாம் மிகவும் இனிமை பயப்பவை 
என்பதை எவ்வளவு அழகாகச் சொல்லுகிறார் பாருங்கள் . 


" அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் 
சிறுகை அளாவிய கூழ் . 


நம் நாட்டில் பெண் குழந்தைகள் மணலில் விளையாடி 
வீடு கட்டுவார்கள் . ஆண் பிளளைகள் , அம் மணல் வீடுகளை 
அழிப்பார்கள் . 

தொன்று தொட்டுப் பழக்கம் , 
மணலில் விளையாடிவிட்டு , அப்படியே வீட்டிற்கு வந்து . 
புழுதிபட்ட கையுடன் தன் தந்தை சாப்பிட்டுக்கொண் 
டிருக்கும் சோற்றை ஒரு குழந்தை அள்ளுகிற தாம் . தன் 
குழந்தையின் 

கையென்ற காரணத்தால் , அச் 
அசுததப் 

படுத்தப்படுவதாகக் கருதாமல் , அத் தந்தை 
யுள்ளம் 

அச்சோற்றை அமிழ்தைவிடச் சிறந்ததாகக் 
கருதுகின்றதாம் . எவ்வளவு 

நிறைந்த உள்ளம் 
பாருங்கள் ! 


சோறு 


13 


துறவியுள்ளம் 
திருவள்ளுவர் திடீரென்று துறவியாகிவிடுகிறார் . இந்த 
உலகப் பற்றையெல்லாம் விட்டொழித்து , இறைவனைப் 
பற்றவேண்டுமென்று சொல்லுகிறார் . 


ஆனால் 


பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றைப் 

பற்றுக பற்று விடற்கு " 
என்பது ஒரு குறள் . இந்தக் குறளைச் சற்றுக் கூர்ந்து 
கவனிக்கவேண்டும் . 

இவ்வுலகப்பற்று விடுவதற்கு 
இறைவன் திருவடியைப் பற்று என்று பொருள்படும் எனச் 
சொல்வார்கள் . ஆனால் எனக்கு இதில் ஒரு ஐயம் ! இதை, 
புலவர்களிடம் கேட்டேன் . 

இன்னும் 
அவர்கள் முடிவாகச் சொல்லவில்லை . ஆராய்ச்சி செய்து 
கொண்டிருக்கிறார்கள் . இங்கு குழுமியிருக்கும் உங்களிற் 
சிலர் இந்த ஐயப்பாட்டை விளக்க முடியுமானால் மனம் 
உவந்து வரவேற்பேன் . இல்லையாயினும் , இதைப்பற்றிச் 
சிந்தியுங்கள் . திருவள்ளுவர் சொன்னதைத் திரும்பச் 
சொல்லியதில்லை . பொருத்தமில்லாமலும் சொல்லிய 
தில்லை . ஆனால் இங்கு , அப்பற்றைப் பற்றுக என்று 
பெய்திருப்பது , 

சொன்னதைத் திரும்பச் சொல்வதுபோல் 
தோன்றுகிறது . பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று 
சொல்லிவிட்டு , ஏன் மீண்டும் அப் பற்றைப் பற்றுக என்று 
சொல்ல வேண்டும் . 


எப்பொருள் யார்யார் வாய்க் கேட்பினும் அப்பொருள் 

மெய்ப்பொருள் காண்பது அறிவு 
என்பது ஒரு குறள் . இதில் இரண்டு யார்கள் இருக் 
கின்றன . இந்தக் குறளைப் படிக்கும்போது யார் , யார் 
வாய்க் கேட்பினும் என்று பிரித்து . சொல்பவன் எவனா 
யிருந்தாலும் , கேட்பவன் எவனாயிருந்தாலும் , பேசப்படும் 


14 


பொருளைத் தராசில் வைத்து நிறுத்துப் பார்ப்பது போல் 
பார்த்து உண்மையான பொருளைக் கண்டு கொள்வது தான் 
அறிவு என்று பொருள் கொள்ள வேண்டும் . இங்கு யார் 
என்று 

இரண்டு சொற்கள் இருந்தாலும் , பொருளால் 
வேறுபட்டுத் திருக்குறளை அழகுபடுத்துகின்றன . கூறியது 
கூறல் என்பது வள்ளுவர் குறளில் இல்லை . குறளிற் காணும் 
சொற்களை ஒரு பதக்கத்தில் இழைந்த மணிகள் எனக் 
கூறலாம் . மேலே குறித்த குறளுக்குப் பொருள் இவ்வுலகப் 
பற்றை விடுவதற்காக இறைவனுடைய திருவடியைப் 
பற்று என்பது உண்மையாகுமானால் , 
பற்றுக பற்றற்றான் பற்றினை 

பற்று விடற்கு 
என்பதே போதுமல்லவா ? அப்படியானால் , அப்பற்றைப் 
பற்றுக என்ற சொற்களுக்குப் பொருள் என்ன என்பதை 
அறிவுக்கு 

வேலை கொடுங்கள் . இவ்வுலகப் 
பற்றை விடுவதற்கு முதலில் ஞானாசிரியனைப் பற்று ; பிறகு 
அவன் காட்டும் இறைவனைப் பற்று " என்பது பொருத்த 
மாக இருக்குமா ? என்பதையும் எண்ணிப்பாருங்கள் . 


அறிய 


ஒழுக்க உள்ளம் 


என்பது 


ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் 
உயிரினும் ஓம்பப் படும் 

ஒரு குறள் , ஒழுக்கம் எல்லாவற்றையும் விட 
மேலானதாகக் 

கருதப் பெறுவது . தமிழரின் நாகரிகத் 
திற்கு ஆணிவேர் இக் குறள் . பிறநாட்டார் ஒழுக்கத்தை 
விடுவதா ? உயிரை விடுவதா ? என்ற நிலை வரும் போது . 
உயிரைவிட மனமில்லாது 

ஒழுக்கத்தையே 

முற் 
படலாம் . ஆனால் , தமிழர்கள் அப்படியல்ல . வட துருவம் 
தென் துருவமாக மாறுபட்டாலும் . ஒழுக்கத்தை 

ஒழுக்கத்தை மட்டும் 


விட 


காப் பாற்று 


காப்பாற்றிக் காள்ளத் தெரி 

15 
பட்டுவிட 

மாட்டார் கள் . ப உயிரைக் கொடுத்தேனும் 
ழுக்கத்தைக் 

என்பது தமிழ் நாகரிகப் 
பண்பு . ஆகவே 

வள்ளுவர் உள்ளம் , “ ஒழுக்கததை உயிரினும் 
திகமாக ஓம்பு ! என்று கூறுகிறது . 

அன்பு உள்ளம் 
மன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான்பிறிது 
இன்னுயிர் நீக்கும் வினை " . 

இக்குறளிலே வள்ளுவர் " உன் உயிரே போவதாயிருப் 
யினும் நீ மற்றொரு உயிரைக் சொல்லாதே ” என்று கூறு 
கிறார் . ஒரு உயிரைக் கொன்று விடுவதால் நம் உயிர் பிழைக் 
கும் என்பது கிடையாது . எடுத்துக்காட்டாக , பல வைத் 
தியர்கள் பச்சை வாதத்திற்குப் புற ரத்தம் , கறி இவற்றைச் 
சாப்பிடச் சொல்லுவார்கள் . தினசரி ஒரு புறா சாப்பிடுவார் 
நோயாளி. ஆனால் வாதம் நிற்பதில்லை . ஒரு ஆளுக்கு 730 
புறா அறுத்துக் 

கொடுத்தும் ஆள் பிழைக்கவில்லையே 
என்று நினைக்கிறார்களா ? அதுவும் இல்லை . பின்னும் அதே 
யோசனையைச் சொல்வது தவறான வழக்கமாக இருந்து 
வருகிறது . பாவம் புறாக்கள் மடிந்து கொண்டே இருக்கின் 
றன . பிள்ளைகள் பிழைப்பதாகத் தெரியவில்லையே ! இதை 
நினைக்கிறது வள்ளுவரின் அருள் உள்ளம் . 

ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் என் இளமையிலே எழுந்த 
சொற்றொடர் ஒன்று இப்போது நினைவிற்கு வருகிறது . 

தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளத் தெரியாத 
யாத விலங்குகளை , தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளத 
தெரியாத விக்கிரங்களுக்குப் பலியிடுகிறார்கள் என்பது தான் . 
இன்றும் பலர் கோவிலுக்குச் சென்று வழிபட்டுவிட்டு , ஆடு 


16 


கோழியைப் பலி கொடுப்பதாக வேலப்படிக் கொள்ளுகிறார் 
கள் . ஏன் தங்கவளக் காத்துக்கொள்ள இவர்களுக்குத் தெரிய 
வில்லை . விக்கிரமும் 

தானே போய்த் தின்னுவதில்லை . 
இதற்கு ஆள் தேடி , அரிவாள் தேடி , வெட்டி, வட கொன்று 
ஊட்டவேண்டும் போலும் ! தன்னைத் 

போலும் ! தன்னைத் தானே காட்டத்துக் 
கொள்ளத் தெரிந்த கரடியை , புலியை , சிறுத்தையை , சிங் 
கத்தைப் பலியிடுவதாகச் சொல்லுவதுதானே ! அவைகளைப் 
பிடித்தால் நம் கதி என்னவாகும் என்பதும் தெரிந்தது 
தானே ! ஆகவே அவைகளைப் பலியிட நினைப்பதில்லை 
வலுவற்றது . வாயற்றது என்பதாகத் தன்னைத் தானே 
காத்துக்கொள்ளத் தெரியாத ஆடுகளையும் , கோழிகளையும் 
பலி கொடுக்கிறோம் . வள்ளுவரது அன்பு உள்ளம் இது 
தவறு என்று கூறுகிறது . அது மட்டுமல்ல , உன் உயிரைக் 
கொடுத்து மற்றொரு உயிரைக் காப்பாற்று என்றும் கூறு 
கிறது . 


அருள் உள்ளம் 


இக்காலத்தில் 

பலர் காதுகளுக்கு . மூக்குக்கு நகை 
போட்டுக்கொள்கிறார்கள் . ஆனால் வள்ளுவர் நம் கண்களி 
லும் ஒரு நகை அணியவேண்டும் என்கிறார் . கண்களுக்கு 
உரிய நகை எது ? அதுவே கண்ணோட்டம் ! அதாவது வாடி 
வதங்குவோரின் துன்பங்களைக் கண்டு சகியாமல் வருந்தி 
முத்து முத்து நீர்வடிப்பதே கண்களின் நகையாக இருக்க 
வேண்டும் என்கிறது வள்ளுவர் உள்ளம் . 


. 


கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அஃதின்றேல் 
புண்ணென்று உணரப் படும் " 


என்பதே இக்குறள் . கண்ணோட்டத்தை அணிகலமாகக் 
கொண்டவர்களுடைய கண்களே கண்களென்கிறார் . 


என்பது 


அப்படியானால் , கண்ணோட்டமில்லாக் கண்கள் 

எத் 
தகையன ? அதையும் , சொல்லுகிறார் . அது கண்களல்ல , 
புண்கள் என்று கண் அறியும் , புண் அறியாது ஆதலின் , 
கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம் என்கிறார் ; என்ன 
உள்ளம் பாருங்கள் ! 

இரக்க உள்ளம் 
“ அவி சொரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் 

உயிர்செகுத்து உண்ணாமை நன்று . 
என்பது ஒரு குறள் . 

பண்டைக் காலத்திலே ஆரியர்களூக்கும் , தமிழர் 
களுக்கும் அடிக்கடி சண்டை நேருவதற்குக் காரணமாக 
இருந்தது யாகங்களே ! உயிர்ப்பலி கொடுத்து யாகம் 
செய் தல் ஆரியர்க்குரிய பழக்கம் . அது தவறு 
தமிழர் வழக்கம் . தமிழ் நாட்டில் தமிழர்கள் உயிர்ப் 
பலி 

என்றே அன்று தொட்டு இன்றுவரை 
வாதாடி வருகின்றனர் . அறவொழுக்கம் கொண்டவர்கள் 
தமிழர்கள் . ஆகவே , தமிழர் 
கவே , தமிழர் நாட்டில் 

நாட்டில் ஆரியர் வந்து 
உயிர்ப் பலி கொடுப்பது , தமிழரின் பழக்க வழக்கம் , 
ஒழுக்கம் , நெறி , மொழி , நாடு இவற்றிற்குக் கேடுசூழச் 
செய்யும் செய்கையென்று கருதினார்கள் . ஆகவே தமிழ் 
மன்னர்கள் பலரும் வட ஆரியர்கள் இங்கு யாகம் செய்யக் 
கூடாது 

என்று கட்டளையிட்டனர் . ஆனால் ஆரியர்கள் 
மறைமுகமாக 

யாகம் செய்யத் தொடங்கினர் . தமிழ் 
மன்னர்கள் அவற்றை அழித்தனர் . 

பலசாலிகளான 
தமிழ் மன்னர்களை ஆரியர்கள் அரக்கர்கள் எனக் கூறினர் . 
பின்னால் இதுவே தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் 
சண்டை எனப் புராணக்கதையாகக் கிளம்பியது போலும் . 
வள்ளுவர் சிறந்த தமிழ் மகன் ஆதலின் , அவர் உள்ளம் 

வ . - 2 


18 


யாகத்தை வெறுத்தது . அவி சொரிந்து , நீ 1000 யாகம் 
செய்வதைவிட , ஒரு உயிரைக் கொலை செய்யாமலிருப்பது 
நல்லது எனக் கூறினார் வள்ளுவர் . இதனால் நெய் , பால் ,, 
பழம் முதலிய அவிகளைப் பெய்து பல யாகங்களைச் செய்து 
பெறச்கூடிய பலன்களைவிட , கொல்லா 

கொல்லா நோன்பு நோற் 
பவர்கள் அதிகப் பலன்களைப் பெறுகிறார்கள் என்பது 
கருத்து ; கொல்லாமை 

மட்டுமல்ல ; 

உண்ணாமையும் 
வேண்டும் என்று கருதுகிறது வள்ளுவரின் இரக்க உள்ளம் . 


அரச உள்ளம் 


திருவள்ளுவர் திடீரென்று அரசாகிவிட்டார் ; அரச 
உள்ளம் ஆட்சி செய்யத் தொடங்குகிறது பாருங்கள் . 
" வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் 

கோனோக்கி வாழும் குடி 
என்பது ஒரு குறள் . இக் குறளில் மக்கள் மழையை எதிர் 
பார்த்து வானோக்கி வாழ்வது மட்டுமல்லாமல் , அவ்வாறு 
மேல்நோக்கும் போது அரசன் ( செங் ) கோல் நோக்கியும் 
வாழ்கின்றார்கள் என்று கூறுகிறார் ; அதாவது நாட்டிலே 
மழைவளம் மட்டுமிருந்தால் போதாது ; நல்ல அரசும் 

வேண்டும் . அப்போதுதான் மக்கள் நல்வாழ்வு 
வாழ்வார்கள் என்பது கருத்து . சற்று முன்னே , கொமவயை 
வெறுத்து . கொல்லாமை விரதம் 

வேண்டிய 
அவசியத்தை வற்புறுத்திய வள்ளுவர் , அரசரான உடன் , 


அமைய 


பூமண 


கொலையிற் கொடியாரை வேந்தொறுத்தல் பைங்கூழ் 
களைகட் டதனோடு நேர் 


எனக் கூறி , கொலையில் கொடியவர்களைக் கொல்லுதல் 
அரசனது 

கடமையென்று வரையறுக்கிறார் . இங்குக் 
கொலையினை வள்ளுவர் உவமையுங்கூறி ஆதரிக்கிறார் . 
ஏன் ? ஓர் நெல் வயலைக் காட்டி , அங்கே பயிரிடையே களை 


19 


என்ன 


என்று 


. 


மிகுந்திருந்தால் உழவன் 

செய்வான் ? 
கேட்கிறார் . பயிர் வளர வேண்டுமானால் , களைகளைக் 
களைந்து எறிந்தாக வேண்டும் . அது போலவே நாட்டில் 
கொலை , கொள்ளை , வழிப்பறி இவற்றை விலக்கி , தக்கார் 
களைக் காப்பாற்ற வேண்டுமானால் , கொடியவர்களைக் 
களை பிடுங்குவது போல ஓழிப்பதும் அவசியமாம் . ஆகவே , 
தன்னைப் போன்ற மக்களைக் கொல்லுங் குணம் படைத்த 
மாக்கள் திருந்தவே மாட்டார்கள் ; 

மாட்டார்கள் ; அவர்களைத் திருத்த 
வும் முடியாது என்பது வள்ளுவரின் உள்ளக் கருத்து என 
நமக்கு நன்கு விளங்குகிறது . இம் மாதிரிக் கொடியவர் 
களைத் தூக்கிட்டுக் கொல்வது நேர்மையெனக் கருதுகிறது 
வள்ளுவரது அரச உள்ளம் . 


பிச்சைக்கார உள்ளம் 


அரசராயிருந்த வள்ளுவர் திடீரென்று ஆண்டியாய் 
விட்டார் . அசல் ஆண்டியாகவே நடிக்கிறார் , பிச்சை 
கேட்கவும் தொடங்குகிறார் . யாரிடம் ? செல்வர்களிடம் 
சென்றா ? இல்லை , பிச்சைக்காரர்களிடம் சென்று ! ஒரு 
பிச்சைக்கார மகா நாட்டைக் கூட்டி , அங்கு போய் , பின் 
வருமாறு பிச்சையெடுக்கிறார் . 
“ இரப்பான் இரப்பாரை எல்லாம் இரப்பிற் 
கரப்பார் இரவன்மின் என்று . " 


* தோழர்களே , பிச்சையெடுக்கும் தொழில் நமக்கு 
வேண்டாம் . அது இழிந்த தொழில் . வேறு வழியின்றிப் 
பிச்சையெடுக்க நேர்ந்தாலும் , வைத்துக்கொண்டே இல்லை 
யென்று சொல்பவரிடம் மட்டும் போய்ப் பிச்சை கேட்கா 
தீர்கள் . அது நமக்குள்ள பெருமையைக் கெடுத்துவிடும் . 
இதுவே நாகர் உங்களை இரந்து கேட்பது ” எனக் கூறு 
கின்றார் . எப்படி இந்தப் பிச்சைக்காரர் ! 


எனக் 


அனுபவித்துக் 
இரப்பது ஒரு இழிவு , அது இழிந்து இரப்பவனிடம் , 
" இல்லை யென்று கூறிக் கையை விரிப்பது அதைவிட 
இழிவு வைத்துக் கொண்டே இல்லை 

கூறுவது 
எல்லாவற்றிலும் இழிவு . இத்தகைய இழிந்த மக்களிடம் 
போய் இரப்பது இழிதொழிலுக்கும் ஒரு இழிவாகும், 
என்பது வள்ளுவரின் கருத்து . 

அந்தப் பிச்சைக்கார மகாநாட்டில் , ஒரு பிரதி நிதி 
எழுந்து . “ எத்தனையோ தொழில்கள் இருக்க நாம் ஏன் 
இழி தொழில் செய்யவேண்டும் ? 

எனக் 

கேட்டார் , 
மற்றொரு பிரதிநிதி எழுந்து , அது நம் தலைவிதி ; பிறப் 
பிக்கும் பொழுதே பிரமன் நம் தலையில் அவ்வாறு எழுதி 
விட்டான் என்றார் , வள்ளுவர் , 

உள்ளம் 

துடிதுடித்து 
விட்டது . 
* இரந்தும் உயிர்வாழ்தல் வேண்டின் பரந்து 

கெடுக உலக இயற்றி யான் . " 
எனக் கூறிவிட்டார் . ஒருவனைப் பிச்சை எடுத்தே உயிர் 
வாழவேண்டும் என்று எண்ணிப் படைத்திருப்பானானால் . 

உலகத்தைப் படைத்த அவன் பரந்து 
வேண்டும் எனச் சினந்து கூறுகிறார் . அவ்வாறு பிரயன் 
எவரையும் படைப்பதில்லை என்பதே வள்ளுவரின் கருத்து , 
அப்படியிருக்குமானால் , அவன் அழிந்தொழிய வேண்டும் 
என்பதே குறளின் கருத்து . அவ்வளவு கொடுமையையும் 
வேதனையும் தரவல்லது 

எடுக்கும் தொழில் 
வள்ளுவர் உள்ளம் கருதுகிறது . இதிலே 

ஒரு 
நயமும் உண்டு . வள்ளுவர் உலகியற்றியானைப் பரந்து 
கெடுக என்று கூறுவது ஏன் தெரியுதா ? பிச்சைக்காரன் 
பிச்சைக்காகப் பரந்து திரிந்து அலைந்து கெடுகிறானல்லவா. 
அதுபோலவே , அவனைப் படைத்தவனும் பரந்து திரிந்து , 


கெட 


என்று 


21 


பிச்சைக்கார உள்ளத்தின் 


கொடுக்கிறார் . வள்ளுவரது 
வேதனையைப் பாருங்கள் . 


விருந்துள்ளம் 
விருந்தினரை எப்படி உபசரிப்பது என்று விளக்குகிறார் 
வள்ளுவர் . 


மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து 
நோக்கக் குழையும் விருந்து . " 


ஆனால் 


குறளே ஏழு சீர்களால் ஆயது . இதில் மூன்று நான்கு 
சீர்கள் உவமை . என்ன அழகு பாருங்கள் . அனிச்சம் பூ 
என்பது ஒரு மெல்லிய பூ . அது 

அது எவ்வளவு 

மெல்லியது 
தெரியுமா ? அந்தப் பூவை மோந்து பார்த்தாலே வாடி 
விடுமாம் . அவ்வளவு மெல்லியது 

அனிச்சம் பூ 
விருந்தினர் உள்ளம் . அவ்வனிச்சம் பூவைவிட மென்மை 
யானது . முகந்திரிந்து பார்த்காலே வாடிவிடும் 

என்று 
கூறுகின்றார் வள்ளுவர் . ஆகவே , இன்முகத்தோடு , சற்றும் 
மனத்தில் அழுக்கில்லாமல் , வந்கவிருந்தினரை மகிழ்வோடு 
ஏற்று உபசரிக்க வேண்டுமென்கிறார் . எத்தகைய உயர்ந்த 
நோக்கம் ! பண்டைத் தமிழரின் விருந்தோம்பல் சண 
திற்கு இதைவிடச் சிறந்த சான்று வேறு வேண்டுவதில்லை . 
இந்தச் சமயத்தில் வந்தானே விருந்தாளி என்று நினைத் 
விருந்தினர் 

வாடிப் 

போய் விடுமாம் , 
வள்ளுவரின் உள்ளம் 

இதை 

அனுபவிக்காமலேயே 
எவ்வளவு அழகாகப் படம் பிடித்துக் காட்டுகிறது பாருங் 


தாலே 


முகம் 


கள் , 


வேடன் உள்ளம் 


வள்ளுவர் 

வேட்டையாடக் காட்டுக்குப் புறப்படு 
கிறார் . சாதாரணமாக வேடர்கள் வேட்டையாடுவதைப் 


22 


இவரும் 


அசல் 


வேடனாக 


மாறி 


பார்த்தார் . 
விட்டார் . 


“ கான முயல் எய்த அம்பினில் யானை 

பிழைத்த வேல் ஏந்தல் இனிது " 
என்பது ஒரு குறள் . அதாவது . ஒரு அம்பு வில்லுடன் 
முயல் வாழும் காட்டிற்குச் சென்று குறி பார்த்து எய்து , 
முயலையும் கொன்று வேட்டையாடி வெற்றி பெற்று 
வீடு திரும்புகிறான் . இவனைப் பார்க்கிறது வள்ளுவவர் 
உள்ளம் . இவ் வெற்றியைச் சிறப்பு எனக் கொள்ளவே 
யில்லை . மற்றொரு வேடன் வேல் ஏந்தி , யானை வாழும் 
காட்டிற்குச் சென்று யானையைக் கண்டு குறி பார்த்து 
எய்து , 

குறியும் தவறி , யானையும் பிழைத்துக் போய் , 
வேலையும் இழந்து , வெறுங்கையோடு வீடு திரும்புகிறான் . 
இவனையும் பார்க்கிறார் வள்ளுவர் . அவருடைய உள்ளம் 
இதுவே சிறப்பு 

எனக் 

கருதுகிறது . தோல்வியடைந்த 
வேடனை , நன்று செய்தாய் என்று உயர்த்திக் கூறுகின்றார் . 
காரணம் ? இவன் யானை வேட்டைக்குச் சென்றான் : 
தோற்றான் . அவனோ அற்ப முயல் 

வேட்டைக்குச் 
சென்றான் ; வெற்றி பெற்றான் . பயன் என்ன ? என்கின்ற 
உள்ளுவதெல்லாம் உயர்ந்ததாக இருக்கட்டும் 

என்னும் 
வள்ளுவர் உள்ளம் , வேறு எவ்வாறு கருதும் ? சிறிய காரியங் 
களில் முயன்று வெற்றி பெறுவதைவிட , பெரிய காரியங் 
களில் முயன்று தோல்வியடைவது சிறப்பு 

என்பது 
வள்ளுவரின் உள்ளக் கருத்தாகும் . 

உண்மையுள்ளம் 
வள்ளுவர் , பொய் நிறைந்த உள்ளத்தைப் பார்த்து 
ஒரே இருட்டாக இருக்கிறது என்கிறார் . அந்த இருட் 
டைப் போக்க ஒரு விளக்குத் தேவை என்கிறார் . இப் 
பொழுதுள்ள குத்துவிளக்கோ , 

விளக்கோ 


மின் சார 


23 


பொய் சொல்லும் உள்ளத்தில் இருட்டைப் போக்க 
முடியாது என்கிறார் . பொய்யுள்ளம் எப்போதும் இருட் 
டாகவே 

இருக்குமாம் . உண்மை பேசுவோர் உள்ளமே 
ஒரு நல்ல விளக்காம் . இந்த விளக்கு இருப்பதனால் அவர்கள் 
உள்ளத்தில் எப்போதும் இருட்டு வருவதில்லையாம் , 


இக் கருத்துக்கள் அனைத்தும் அடங்கிய குறள் ஒன்று . 


எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்குப் 
பொய்யா விளக்கே விளக்கு 


என்பது . 


சூரிய 


என்ன ஆராய்ச்சி ! எவ்வளவு பக்குவப்பட்டது வள்ளுவர் 
உள்ளம் பாருங்கள் ! பொய் சொல்லாதவருடைய உள்ளம் 
வெளிச்சமாக இருக்கின்றதாம் . 

வெளிச்சம் , 
சந்திரவெளிச்சம் , குத்து விளக்கு வெளிச்சம் , மின்சார 
விளக்குகளின் வெளிச்சம் 

ஆகியவைகள் 

ஊடுருவி 
ஒளிபெறச் செய்ய முடியாத உள்ளத்தை உண்மை என்னும் 
விளக்கு ஒன்று சென்று ஒளிபெறச் செய்கிறதாம் . என்ன 
உண்னம ! என்ன வெளிச்சமான உள்ளம் ! சுவையுங்கள் ! 
நன்றாய்சி சுவையுங்கள் . பிறகாவது 

உண்மை பேசு 


முயலுங்கள் . 


சூதுள்ளம் 


சூதினர் 


பொய் பேசாதே என்று சொல்லிக் 

கொண்டிருந்த 
வள்ளுவர் அசல் சூதாடியாகிவிடுகிறார் . சூதாட்டத்தில் 
சில உட்பொருள்களைப்பற்றி 

விவரிக்கிறார் . 
ஒன்றெய்தி நூறிழப்பர் ; அதாவது ஒரு 

பொருளைப் 
பெற நூறு 
நூறு பொருள்களை இழந்து விடுவார்கள் 

என்று 
கூறுகிறார் . இதிலே சிந்தித்தால் ஒரு பொருள் 

மட்டு 
மல்ல வேறு பொருள்களும் விளங்குகின்றன. சூதுற்றவன் 


24 


பெறுவது சூதன் என்ற பெயர் ஒன்றே யாம் . அவன் 
இழப்பது நூறு ! ஏது ? பொன் , புகழ் , பெருமை , அன்பு , 
இரக்கம் , மாடு , மனை , வண்டி , வாகனம் , கல்வி , கேள்வி , 
அறிவு , ஒழுக்கம் ஆகிய 100 நற்பண்புகளையும் இழந்துவிடு 
வான் என்பதை நயம்பட உரைக்கிறார் . இவரிடம் 

. 

ஒரு 
சூதாடி வந்து , " நான் தான் திறமையாகச் சூதாடி 
எப்போதும் வெற்றி பெறுகிறேனே , நாள் என்றும் இழப் 
பதே 

இல்லையே ! நல்ல வருவாய் வருகிறதே ! நான் 
சூதாடினால் என்ன ? 

கேட்கிறான் . அவனுக்கும் 
பதில் கூறுகிறார் வள்ளுவர் . 


என்று 


“ வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதூஉம் 
தூண்டிற்பொன் மீன்விழுங்கி யற்று " 


என்பது . நீ மீன் பிடிப்பதைப்பார் ! புழுவைக் கொக்கியிற் 
பார்த்து இரையெனக் கருதி இரையை விழுங்கப்போகும் 
மீன் மடிந்து , பிறருக்கு இரையாவதை அறி , இன்று நீ 
பிறர் பொருளைச் சூதினால் கவர எண்ணலாம் . -ஆனால் அது 
உன்னைச் சீக்கிரம் சூது செய்துவிடும் என்று எச்சரிக்கிறார் . 
சூதுக்கு உவமை கூறவந்த வள்ளுவர் , மீன் பிடிப்போன் , 
உயிர்போக்கும் கருவியை உணவாகக் 

காட்டும் சூதான 
செயலையே உவமையாகக் கூறியது புலவர் பெருமக்களால் 
வியக்கத்தக்க தொன்றாகும் . 


குடிகாரர் உள்ளம் 


என்று 


கள்ளுண்பது தவறு : பெருங் குற்றம் . நீங்கள் கள்ளை 
உண்ணாதேயுங்கள் 

கூறும் 

வள்ளுவர் கள்ளுக் 
கடைக்குப் போகிறார் . பின் செல்லுங்கள் . 

குடிகாரர்கள் 
சிலர் தள்ளாடுகிறார்கள் . அவர்களைப் பார்த்துச் சொல்லு 
கிறார் , இனிமேல் குடிக்கப்போகும் குடியர்களை , 


25 


கள்ளுண்ணா போழ்தில் களித்தானைக் காணுங்கால் 
உள்ளான்கொல் உண்டதன் சோர்வு ? 


என்று 

கேட்கிறார் , கள் குடிக்கப்போகும் தோழர்களே ! 
குடித்துவிட்டால் எப்படியிருக்கும் 

உங்கள் 

நிலைமை 
என்பதை , குடித்தவர்கள் சோர்ந்து , தடுமாறி , தள்ளாடி 
உளறி வழியும் நிலையைப் பார்த்துத் தெரிந்து கொள்ள 
வேண்டாமா ? 

குடித்தவனைப் பார்த்து , குடிக்காத குடி 
காரன் , 

தானும் அப்படித்தானே ஆவோம் , தன்னையும் 
பிறர் ஏளனம் செய்வார்களே ! என்று எண்ண மாட்டானா ? 
என்று வள்ளுவர் கள்ளுக்கடைக்குப் போய்த் துள்ளித் துடிக் 
கிறார் . நீங்கள் கள்ளுக்கடைக்குப் போகாமலே குடித்துச் 
சீரழிவுபடும் மக்களை நினைத்துக் கொண்டாலே போதும் ; 
குடிகாரராக மாட்டீர்கள் . 


காதல் உள்ளம் 
வள்ளுவர் காதலைப்பற்றி எவ்வாறு கூறுகிறார் என்ப 
தைப் பாருங்கள் . அவர் உள்ளம் உண்மையான காதலைப் 
பற்றித்தான் 

எண்ணுகிறது . காட்சியும் அளிக்கிறது . 
பெண்ணை இவர் பார்க்கிறார் . 

பெண்ணோ 
அப்போது தான் வெகுவாக நிலத்தைப் பெருவிரலால் கீறிக் 
கொண்டு தரையை நோக்குகிறதாகப் பாவனை செய்கிறாள் . 
அவர் பார்க்காதபோது அவள் கடைவிழியால் காண்கிறாள் . 
ஒரு புன்னகை புரிகிறாள் . 

இதை வள்ளுவர் 

வெகு 
அழகாக , 


ஆனால் 


“ யான் நோக்கும்காலை நிலநோக்கும் நோக்காக்கால் 

தான் நோக்கி மெல்ல நகும் " 
என்று கூறுகிறார் . அதோடு நிற்கவில்லை அவர் .. கள்ளை 
யும் காதலையும் ஒப்பிட்டுக் 

பார்க்கிறார் . 

ஆராய்ச்சி 
செய்கிறார் . முடிவைச் சொல்லுகிறார் . கேளுங்கள் அதை , 


26 


உள்ளக் களித்தலும் காண மகிழ்தலும் 
கள்ளுக்கு இல் காமத்திற்கு உண்டு . " 


போதை 


கள்ளை 

எண்ணினாலும் , பார்த்தாலும் 
உண்டாவதில்லை ; குடித்தால்தான் போதை உண்டாகு 
மாம் . ஆனால் காமம் அப்படி அல்லவாம் . எண்ணினாலும் 
போதை ; பார்த்தாலும் போதை உண்டாகுமாம் . ஆகவே , 
கள்ளைவிடக் 

காமம் 

போதையில் அதிக வலுவுடையது 
என்கிறார் . எப்படிக் காதல் ? எவ்விதம் வள்ளுவர் 
உள்ளம் ? 


பகை உள்ளம் 


உட்பகையைப் பற்றி உணர்ந்து கூறுகிறார் வள்ளுவர் . 
பகையாளி, உறவு கொண்டாடுவது போல வருவான் . நம்பி 
மோசம் போகாதீர்கள் . அவன் கும்பிடுங் 

கையிலும் 
கூர்வேல் இருக்கும் ; ஏமாறாதீர்கள் ! 

எச்சரிககை 
செய்கிறார் . மேலும் உட்பகைக்கு ஒரு உவமையாக , 


என்று 


" செப்பின் புணர்ச்சிபோற் கூடினும் கூடாதே 
உட்பகை உற்ற குடி 


எனவும் கூறுகின்றார் . பானையும் , மூடியும் ஒன்றாகச் 
சேர்ந்திருந்தாலும் , அவை ஒன்றோடொன்று ஒட்டுவதில்லை 
அல்லவா ? அதுபோலவே உட்பகை கொண்ட மக்களின் 
செய்கையும் . பகை உணர்ச்சி , அண்ணன் தம்பிகளுக்குள்ளும் 
தோன்றும் . திருமணம் , சாவு காலங்களில் இருவரும் கூட்டி 
வைக்கப்படுவார்கள் . ஆனால் 

உடைந்த மனம் . 
பானையும் , மூடியும் 

போன்ற நட்பு , சுட்ட மண் , 
வெளியே 

ஒன்று கூடியதுபோல் தோன்றினாலும் , 
ண்மையில் கூடமாட்டார்கள் என்ற உண்மையை வள்ளுவர் 
உள்ளம் நமக்கு நன்கு காட்டுகிறது . 


27 


நட்புள்ளம் 


உட்பகையைப்பற்றிக் கூறிய வள்ளுவர் உயரிய நட்பைக் 
கொள்ள வேண்டுமென்கிறார் . உண்மையான நட்பு எது 
என்றும் சுட்டிக் காட்டுகின்றார் . 


உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே 
இடுக்கண் களைவதாம் நட்பு " 


கை 


என்று 


பாடமாக 


ஆடையைப் 


என்பதே , இக்குறளுக்கு ஆ.ை .. நெகிழ்ந்த சமயத்தில் மனம் 
கைக்கு 

விண்ணப்பம் செய்யா திருந்த போதிலும் , 
எப்படி விரைந்து வந்து கட்டி உதவி செய்கிறதோ , அதே 
போல் சினேகிதனுக்குத் துன்பம் வந்துற்றகாலை அவன் 
உதவி கேட்காதபோதிலும் உதவவேண்டும் 
பொருள் சொல்கிறார்கள் பலர் . இது தவறு . எனக்கு வேறு 
ஒரு பொருள் தோன்றுகிறது . உடுக்கையிழந்தவன் என்பது 
திருக்குறள் 

இருக்கும்போது , 
பறிகொடுத்தவன் என்பது தானே பொருளாகும் . 
அவ்வாறின்றி உடுக்கையிழிந்தவன் என்றிருந்தால்தான் 
ஆடை 

நெகிழ்ந்தவன் என்று பொருள் அந்தக் குறளின் 
பொருளைப் பற்றிச் சற்றுச் சிந்தியுங்கள் . ஆடையைப் 
பறிகொடுத்து விட்டுத் துடிக்கும் 

ஒருவனைப்பற்றி 
நினைத்துப் பாருங்கள் . அந்த நிலையில் அவனுடைய கை 
என்ன செய்யும் ? மானத்தையன்றோ மறைத்துக் காப்பாற்றி 
நிற்கும் . யாரைக் கேட்டு அப்படிச் செய்கிறது ? அதேபோல் 
நண்பன் துன்புற்ற நேரத்தில் அவன் கேட்பதற்கு முன் 
அத்துன்பந் துடைப்பதே நட்பு என்று கூறுகிறார் வள்ளுவர் . 
இக்குறளில் ஆடை நெகிழ்வதை விட , வள்ளுவர் உள்ளம் 
நெகிழ்வதைக் கண்டு மகிழுங்கள் . 


28 


வியப்பு உள்ளம் 


ஆனால் 


ஒரு செப்படி 

செப்படி வித்தையைப் பற்றிச் சொல்லுகிறார் 
வள்ளுவர் . சுரை போட்டால் சுரை முளைக்கும் . அவரை 
விதைத்தால் அவரை முளைக்கும் . துவரை விகைத்தால் 
துவரை விளையும் . தினை போட்டால் தினைதான் விளையும் 
அல்லவா ? 

நட்பை விதைத்தால் தான் 
விளையும் என்பதை வள்ளுவரிடம் தான் கேட்டுத் தெரிந்து 
கொள்ள வேண்டும் . பகைக்கு விதை பகை அல்ல ; ஏட்பு 
என்பது வள்ளுவர் முடிவு . உங்கள் பகைவரை நினைத்துக் 
கொள்ளுங்கள் . அவர்கள் உங்களுக்கு நண்பர்களாயிருந் 
தவர்கள் அல்லவா ? அவர்களை நண்பர்களாகக் கொள் 
ளாமல் மற்றவர்களைப் போலச் சாதாரணமாகக் கருதி 
இருந்திருந்தால் , பகைவராக மாறியிருப்பார்களா ? ஆகவே 
தான் திருவள்ளுவர் சிநேகம் என்னும் விதை போட்டால் 
பகைமை என்னும் செடி 

செடி முளைக்கும் என்பதை 
ஆய்ந்தாய்ந்து கண்டு , 


தான் 


" ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை 

தான்சாந் துயரம் தரும் 
என முடிவு கட்டிக் கூறிவிட்டார் . 


கேடு உள்ளம் 


ஒருவன் கெட்டுப்போகிறான் என்று வைத்துக் கொள் 
வோம் . அவனை எல்லோரும் கைவிட்டு விலகுகிறார்கள் . 
அவ்விலகும் கூட்டத்திலே ஒருவருடைய உள்ளத்தைப் பற்றிக் 
கூறுகிறார் . அவன் இறக்கும்போது 

அவனுடைய மணச் 
சாட்சியே கொல்லுமாம் . 

தன் 

நண்பனைக் கேடுவந்த 
காலத்தில் கைவிட்டதற்காக வருந்தி நைந்து போவானாம் . 
கைவிட்டு ஓடிய நண்பன் மட்டுமல்ல , கைவிடப்பட்ட 


29 


என்று 


நண்பனும் இறக்கும் தருவாயில் தனது நண்பர்களைப்பற்றி 
நினைத்தாலும் உள்ளத்தில் தீப்பற்றி எரிவது போலி 
ருக்குமாம் . இதனையே வள்ளுவர் ,, 
கெடுங்காலைக் கைவிடுவார் கேண்மை அடுங்காலை 
உள்ளினும் உள்ளஞ் சுடும் . 

கூறுகிறார் . கெட்டுப் போவதாலும் ஒரு நன்மை 
உறுதியாக உண்டு என்கிறார் வள்ளுவர் . 
“ கேட்டினும் உண்டு ஓர் உறு தி கிளைஞரை 

நீட்டி அளப்பதோர் கோல் . 
என்பது ஒரு குறள் , ஒருவனுக்குக் கேடுவந்த காலந்தான் 
நல்லறிவு பெறுகின்ற காலம் என்கிறார் . அப்போது தான் 
கற்றத்தார் நண்பர் பலரில் உண்மையானவர் யார் 
அறிந்து கொள்ளலாம் என்கிறார் . சுற்றத்தாரின் குண 
நலன்களை ஆராயக் கேடுகோவம் தான் அளவு கோலாக 
அமையுமாம் . நற்காலத்தில் நண்பர்களை அளக்க அளவு 
கோல் இல்லையென்று கூறுகிறது வள்ளுவர் உள்ளம் . 


ன 


ஆராய்ச்சி உள்ளம் 


தற்காலத்தில் எங்கும் ஆராய்ச்சியைப்பற்றியே பேசு 
கின்றனர் . எழுதுகின்றனர் . 

ஆராய்ச்சிக் காலம் . 
நீங்களும் இப்பொழுது கொஞ்சம் ஆராய 

வேண்டும் 
என்பதற்காக ஒன்றிரண்டைக் குறிப்பிடுகிறேன் , ஐம்புலன் 
களாலும் நாம் இன்பத்தை அனுபவிக்கிறோம் என்பது 
யாவரும் அறிந்ததே . வேறு வேறு காலங்களில் வேறு வேறு 
பொருள்கள் ஐம்புலன்களில் சிலவற்றிற்கு மட்டும் இன் 
பத்தைத் தருவது நாம் அறிந்ததே , ஆனால் ஐம்புலன்களை 

நம 
யும் ஒரே சமயத்தில் இன்பத்திலாழ்த்தும் ஒரு பொருள் 
என்ன என்று அறிவது தான் ஆராய்ச்சியின் பாற்பட்டது . 
மேல் நாட்டார் கூட இன்னும் இம்மாதிரி ஒரு பொருளைக் 


30 


ஆகவே 


கண்டு பிடித்ததாகத் தெரியவில்லை . நாம் சற்று ஆராய்ந்து 
பார்ப்போம் . ஒருவன் இனிமையாகப் பாடுகிறான் . அந்த 
ஓசை 

காதுகளுக்கு வெகு இனிமையாக இருக்கிறது . 

செவிக்குமட்டும் இனிமை பயப்பது ஓசை . 
அடுத்தபடியாக , ஒரு மல்லிகைப் பூ பார்ப்பதற்கு அழகாக 
இருப்பதோடு நன்றாக வாசனையுள்ளதாகவும் இருக்கிறது . 
ஆகவே , மலர் , கண் , மூக்கு ஆகிய இரண்டு புலன்களுக்கும் 
இன்பத்தைத் தரும் ஒரு பொருள் . மூன்றாவதாக ஒரு மாம் 
பழத்தைப் பாருங்கள் , கண்ணுக்கு அழகாயும் மூக்குக்கு 
வாசனையுள்ள தாயும் நாக்கால் சுவைத்தால் ருசியுள்ள 
தாகவும் ஆக மூன்று புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய 
ஒரு பொருளாக அமைகிறது . நான் இப்பொழுது மூன்று 
புலன்களுக்கு இன்பந்தரும் ஒரு பொருளைப்பற்றிச் சொல்லி 
விட்டேன் , நீங்கள் யாராவது நான்கு புலன்களுக்கும் 
விருந்தாக உள்ள ஒரு பொருளைச் சொல்லுங்கள் பார்க்க 
லாம் . 

( பதில் இல்லை ) 
திருநாவுக்கரசர் ஒரு சைவ ஆசிரியர் . அவரோடு மாறு 
பட்ட கருத்துடையவர்கள் அவரைச் சிறையிட்டு , நீற்றறை 
யிலிட்டு எரிக்கின்ற போது , அவர் 


மாசில் வீணையும் மாலை மதியமும் 
வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் 
மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே 
ஈசன் எந்தை இணையடி நீழலே. 


. 


எனப் 


பாடினதாகவும் , அப்போது நெருப்பும் குளிர்ந்து 
உள்ளமும் குளிர்ந்ததாகவும் 

புராணங்கள் 


அவர் 


கூறு 


கின்றன . 


திருநாவுக்கரசர் இறைவனிடத்துக் கொண்டுள்ள 
மாறாத பக்தியினால் தீ குளிர்ந்துவிடுமென்ற அழியாத 


81 


தனியே 


நம்பிக்கை கொண்டு இப்பாடலைப் பாடினார் . தீயும் குளிரீந் 

என்று சொல்ல வந்த அவர் ஐந்து பொருள்களை 
உவமையாகக் காட்டியுள்ளார் . அவை ஐந்தும் குளிர்ச்சி 
யுடைய பொருள்களே . என்றாலும் , 

என்றாலும் , அதில் தோன்றும் 
நயம் எல்லாம் 

அவை ஐந்து பொருள்களும் தனித் 
ஐந்து 

புலன்களுக்கும் (பஞ்சேந்திரியங்களுக்கு ) 
குளிர்ச்சியுடையதாகக் காட்டுவதேயாகும் . 

மாசில் வீணை காதுக்கு 
மாலை மதியம் கண்ணுக்கு 
வீசு தென்றல் மூக்குக்கு 
வீங்கிள வேனில் உடலுக்கு 

பொய்கையின் நீர் நாவுக்கு 
இந்த ஆராய்ச்சி நமது உள்ளத்தைக்கூடக் குளிரச் செய் 
கிறது அல்லவா ? இதிலிருந்து ஒரு பொருள் ஒரு புலனுக்கு 
மட்டுமே இன்பம் தருலது என்று அறிகிறோம் . பின்னும் 
சில பொருள்கள் 1 , 2 , 3 புலன்களுக்கு ( மா , பலா , கண் 
மூக்கு நாவுக்கு ) இன்பந் தரக்கூடியவையாகும் . ஆனால் 
வள்ளுவர் ஐந்து புலன்களுக்கும் இன்பந்தரும் ஒரே 
பொருளைத்தேடி , ஆராய்ந்து கண்டு , நமக்குக் கூறிவிட் 
டார் . 


கண்டு , கேட்டு , உண்டு , உயிர்த்து , உற்றறியும் 
ஒண்டொடி கண்ணே உள . 

( ஐம்புலனும் 
என்பதே அக்குறள் . கண்ணாற் கண்டும் , காதாற்கேட்டும் ,, 
நாவால் சுவைத்தும் , மூக்கால் 

மோந்தும் , 

மெய்யால் 
தீண்டியும் மகிழ்கின்ற ஐம்புல இன்பமும் 

பெண்மை 
யுள்ளம் படைத்த பெண்ணிடத்தேயுள்ளது என்பதே இக் 

இ 
குறளின் கருத்து . எப்படி வள்ளுவரின் ஆராய்ச்சி ! வேறு 
எவரும் இத் துறையில் இவ்வாறு ஆராய்ந்து கூறியதாக 
நமக்குத் தெரியவில்லை . 


32 


காதல் உள்ளம் 


உடம்பொடு உயிரிடை யென்ன மற்றன்ன 

மடந்தையொடு எம்மிடை நட்பு 
என்கிறார் . 

இக்குறளில் காதலனுக்கும் காதலிக்கும் 
இடையே 

வளரும் நட்பு , உடம்புக்கும் உயிருக்கும் 
தொடர்பு போன்றது என்று வள்ளுவர் தம் உள்ளத்தைக் 
காதல் உள்ளத்தில் குழைத்துக் 

கொடுப்பது போன்று 
கூறுவதைக் கண்டு மகிழலாம் . யாக்கை நிலையாமையைக் 
கூறவந்த போதுங்கூட நட்பை அவரால் மறக்க முடிய 
வில் லை . 


" குடம்பை தனித்தொழியப் புட்பறந் தற்றே 

உடம்போடு உயிரிடை நட்பு " 
என்கிறார் . முட்டையை விட்டுப் பறவை பிரிவதைப் போல 
வோ கூன்டைவிட்டுக் குருவி 

பிரிவதைப் போலவோ 
உடம்பை விட்டு ஒரு நாளைக்கு உயிரும் பிரிந்துவிடும் என் 
பதே குறளின் 

கருத்து . * உடம்போடு உயிரிடை 
தொடர்பு எனக் கூறாமல் , நட்பு எனக் கூறியது ஆழ்ந்த 
பொருள் உடையதா தம் , ஆம் ! உடல் துடித்தால் உயிரும் 
துடிக்கிறது . உயிர் வருந்தினால் உடம்பு வருந்தி இளைக் 
கிறது . உடல் துண்டானால் உ.யிர் போய்விடுகிறது . உயிர் 
பிரிந்து போனால் உடலும் அழுகிச் செத்த உடலும் செத் 
துப்போகிறது . எவ்வளவு அருமையான உவமை ! சுாதலுக்கு 
இதைவிட வேறு உவயை கூறுவதற்கில்லை . 


மக்கள் உள்ளம் 


" மக்களே போல்வர் கயவர் அவரன்ன 

ஒப்பாரி யாம் கண்டதில் " 
என்பது ஒரு 

குறள் . அதாவது கயவர்கள் , உருவத்தில் 
மக்களைப்போலவே இருப்பார்கள் . ஆனால் மக்களல்ல 


என்பது கருத்து . வேறு ஒப்புவமை சொல்லத்தக்க பொருள் 
இல்லாத காரணத்தால் , மக்களே போல்வரி கயவர் 
என்றார் . 

மக்களாய்ப் பிறப்பினும் மக்கள் தன்மை 
யின்றேல் , மக்களல்ல 

வள்ளுவர் கருத்து . 
இவற்றால் , திருவள்ளுவரது நுண்ணிய ஆராய்ச்சித்திறன் 
நமக்கு நன்கு விளங்குகிறது . 


என்பது 


ஆண்மை உள்ளம் 


வீரஞ்செறிந்த ஆண்மையாளன் ஒருவன் , தன் சென்ற 
நாட்களை எண்ணினால் , அவற்றுள் பகையரசனுடைய 
படையை எதிர்த்துப் போர் செய்து , முகத்தினும் மார்பி 
னும் புண்படாத நாட்களையெல்லாம் , 

பயன்படாது 
கழிந்த வீணான நாட்களாகக் கருதி வருந்துவானாம் . இதை , 


" விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் 

வைக்குந் தன்னாளை யெடுத்து " 
என்று கூறுகின்றார் வள்ளுவர் . இக்குறளில் வள்ளுவரின் 
ஆண்மையையும் , தமிழரின் வீரத்தையும் 

காணும் 
பொழுது , நம் உள்ளத்திலும் ஒரு வீரத்துடிப்பு துடிக்கிறது . 
என்னே பழந்தமிழ் மக்களின் வீரம் 


Ke 


பெண்மை உள்ளம் 


பெண்மை 

உள்ளத்தை மக்கள் உள்ளத்திற்குமேல் 
அடுக்குங்கள் . பெண்ணுள்ளத்தை 

நம் 

கண்முன் ஓவிய 
மாகத் தீட்டிக் காட்டியுள்ளார் வள்ளுவர் . 


தலைமகளிடமிருந்து பிரிந்திருந்த தலைமகள் , தலை 
மகள் தன் பக்கம் வரவும் , நின்னைப் பிரிந்த காலத்து இடை 
யீடின்றி - நினைத்தேன் என்னும் கருத்துப்பட , உள்ளி 


வ . -3 


B4 


னேன் என்றான் . ஆனால் தலைவி , ஒரு போது மறந்து , பின் 
நினைந்ததாகக் கருதிக்கொண்டு , “இடையிலே ஏன் மறந் 
தீர் ? " என்று கேட்டு , அழ ஆரம்பித்து வருந்தினாளாம் . 
இச் செய்தியை , 
" உள்ளினேன் என்றேன் மற்றென்மறந்தீர் என்றென்னைப் 
புல்லாள் புலத்தக் கனள் 

குறளில் கூறுகிறார் . இவ்வாறு தலைமகள் 
தலைமகனிடம் 

மிகுதியாக அன்பு வைத்திருந் 
தாள் என்பதைப் பெண்மையுள்ளமாக வடித்துக் காட்டு 
கிறார் திருவள்ளுவர் . 


என்ற 


எவ்வளவு 


முடிவு 


நாம் தமிழர்கள் , நம் நாடு தமிழ்நாடு , நமது மொழி 
தமிழ்மொழி என்பதையும் ; திருக்குறள் கற்பதால் நம் 
நாடு , மொழி , கலை , பண்பு , நாகரிகம் இவற்றை நன்கு 
அறிய முடியுமென்ற எண்ணத்தையும் மனத்திலிருத்துங் 
கள் . பிற நாட்டார் தமிழ் நாடு என்று ஒன்று இருப்பதாக 
நினைப்பதற்குத் துணையாக இருப்பது திருவள்ளுவரின் திருக் 
குறள் ஒன்றுதான் . ஆகவேதான் பாரதியாரும் , 


“ வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து 

வான்புகழ் கொண்ட தமிழ் நாடு " 
என்று பெருமிதத்துடன் பாடினார் . எல்லா நாட்டினராலும் 
எல்லா 

மொழிகளிலும் மொழி பெயர்க்கப் பட்டுள்ள 
உயர்ந்த நூல்களில் , பைபிள் முதலாவதாகவும் , குரான் 
இரண்டாவதாகவும் , திருக்குறள் மூன்றாவதாகவும் மொழி 
பெயர்க்கப் பெற்றிருக்கிறது . ஆகவே , இத்தகைய சிறப்புப் 
பொருந்திய திருக்குறளைப் படிக்காமலும் , அறியாமலும் 
ஒரு தமிழன் தமிழ் நாட்டில் இருப்பானேயானால் ! அவ 
தமிழனாகவே இருக்கமுடியுமா ? ஆகவே அன்பர்களே ! திருக் 


85 


குறளைப் படியுங்கள் . திருக்குறளை எல்லோரையும் படிக்கச் 
செய்யுங்கள் , ஏனெனில் , 

நம் நாட்டின் கருவூலம் 
(( பொக்கிஷம் ) ஆகும் . உங்கள் வீடெல்லாம் நம் நாடெல் 
லாம் தமிழ் மணம் கமழவேண்டும் . 

என்று 

தமிழர் 
திருநாளாகிய நல்ல நாளிலேயே 

மனமகிழ்ந்து 
கூறுகின்றேன் , 


இதுவரை கூறிய சொற்களால் , திருவள்ளுவரின் 
உள்ளத்தை நான் அறிந்த முறையில் ஒருவாறு விளக்கிக் 
கூறியுள்ளேன் . இப் பேச்சைக் கேட்டவர்களில் சிலருக் 
காவது வள்ளுவர்மீதும் குறளின் மீதும் பற்றுதல் தோன்றிக் 
குறளைப் படிக்கத் தொடங்கிவிட்டால் , அதுவே எனக்குச் 
சிறந்த பலனாக இருக்கும் எனக் கூறுவதோடு , “ வள்ளுவர் 
உள்ளம் ” பற்றிய எனது பேச்சை இத்தோடு முடிக்கிறேன் . 
வணக்கம் ! 

வாழ்க தமிழகம் 
வளர்க குறள்நெறி ! 


வறுமை உள்ளம் 


“ இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் 

கொன்றது போலும் நிரப்பு ” 
என்பது திருக்குறளில் ஒரு குறள் , 


“ நேற்று வந்து என்னைக் கொன்றது போன்ற வறுமைத் 
துன்பம் இன்றும் வருமோ " என்பது இதன் பொருள் . இது 
• நல்குரவு என்ற தலைப்பில் வந்த ஒன்று . 


104 , 105 , 106 அதிகாரங்கள் என உழவு நல்குரவு 
இரவு என்பன அமைந்து , சங்கிலித் தொடர்பு போன் 
ஒன்றைப் பற்றி ஒன்று நின்று , ஓர் உண்மையை விளக்கிக் 
கொண்டிருக்கின்றன . அது உழவுத் தொழில் தலைசிறந் 
தது ; இன்றேல் வறுமை வரும் ; வந்தால் , இரந்துண்ண 
நேரிடும் என்பதே . 

நல்குரவு என்பது வறுமை . வடமொழியாளர் இதனைத் 
தரித்திரம் என்பர் . வள்ளுவர் இதனை இன்மை , இடும்பை , 
நிரப்பு 

சொற்களால் காட்டுகிறார் . வறுமை 
அடைந்த மக்களை நல்கூர்ந்தார் துப்புரவு இல்லாரி 
எனக் குறிப்பிடுகிறார் . 

இன்மை இல்லாமையையும் , இடும்பை துன்பத்தை 
யும் குறிப்பன . நிரப்பு நிறைவையும் , குறைவையும் 


என்ற 


B7 


காட்டி நிற்கும் ஒரு 

சொல் , அது இக்குறளின் இறுதி 
யில் நின்று துன்ப நிறைவையும் , பொருட்குறைவையும் 
காட்டுவதோடு , வள்ளுவரது 

புலமையையும் காட்டி 
நிற்கிறது . 

வறுமைவாய்ப் பட்டவன் அடையும் துன்பம் அளவு 
கடந்தது 

எனினும் வள்ளுவர் அதற்கொரு அளவு 
காட்ட முயன்றார் ; முடியவில்லை . சம அளவு துன்பத்தை 
விளைவிக்கும் ஒன்றையாவது காட்டியாக வேண்டும் என 
எண்ணினார் . வெற்றி பெற்று நமக்கும் காட்டிவிட்டார் . 
அது எது தெரியுமா ? " வறுமை விளைவிக்கின்ற அளவு 
துன்பத்தை விளைவிக்கக்கூடியது வறுமைதான் என்பதே . 


வறுமைத் துன்பத்திற்கு ஒரு உவமைத் துன்பத்தை 
யும் காட்ட வள்ளுவர் தேடி அலைந்தார் . சாவுத் துன்பம் 
எதிர்ப்பட்டது . அது துன்பமே அல்லவே என ஒதுக்கி 
விட்டார் . கொலைத் துன்பம் குறுக்கிட்டது . இது 

. ஒரு 
சிறு துன்பந்தானே , கொல்லப்பட்ட பிறகு அத் துன்ப 
மிராதே எனத் தள்ளிவிட்டார் . இறுதியாக அவர் கண்ட 
உவமைத் துன்பம் 

தெரியுமா ? கொல்லாமற் 
கொல்லும் கொடுமை .. 

அக் 

கொடுமையை , இக் குறளி 
லுள்ள கொன்றது போலும் " 

உவமையிற் 
காணலாம் . 

போலும் என்பதால் கொல்லா 
மையே பெறப்படுகிறது . 


எது 


என்ற 


கொன்றது 


என்பது 


நெருநல் 

நேற்று என்றாகும் . " நேற்று 
வந்த துன்பம் " என்றே இதற்குப் பலரும் பொருள் கூறி 
யிருக்கிறார்கள் . நானும் அப்படித்தான் படித்தேன் . அது 
தவறு . குறளில் நெருதல் மட்டுமில்லை . உம் ஒன்றும் 
அதனுடன் சேர்ந்திருக்கிறது . அதற்கு நேற்றும் என்று 
பொருள் காண்பதே உண்மையாக விருக்கும் . இதனால் 
வறுமைத் துன்பம் அவனை நேற்று மட்டும் வந்து வருத்த 


B8 


வில்லை ; அதற்கு முன்பும் பல தடவை வந்து அவனை 
வருத்தியிருக்கிறது என்று கொள்ள வேண்டியிருக்கிறது . 


“ நாள்தோறும் வந்து என்னைத் துன்புறுத்தும் 
வறுமைத் துன்பம் நேற்றும் வந்தது . அது இன்றும் வரும் 
போலிருக்கிறது . வந்தால் 

நான் என்ன 

செய்வேன் ? 
என்று வறுமைத் துன்பத்தில் உழன்ற ஒருவன் அஞ்சி 
நடுங்கும் காட்சியை இக் குறள் படம் பிடித்துக் காட்டு 
கிறது . இதைக் காணும் பொழுது நமது உள்ளமும் தடுங்கு 


கிறது . 


" வருவது என்ற ஒரு சொல் இக் குறளிலிருந்து , 
நாள்தோறும் வருவது நேற்றும் வந்தது ; இன்றும் வரும் 
போலிருக்கிறது என்ற பொருளை மட்டும் அது காட்டிக் 
கொண்டில்லை . வந்த அது நாள்தோறும் போய்க்கொண் 
டிருக்கிறது என்ற பொருளையும் காட்டிக்கொண்டிருக் 
கிறது . 


“ வந்து நிலைத்து 

நின்றுவிடும் வறுமையைவிட , 
அடிக்கடி வந்துபோகும் 
வறுமை அதிகத் துன்பத்தை 
விளைவிக்கும் " என்பது இக் குறளில் புதைந்து கிடக்கும் 
பொருள் . 


வகை . 


வறுமையாளர் இரு 

எப்போதுமே இல்லாத 
வர் - இடையிலே இல்லாமற் போனவர் என்று . இடை 
யிலே இல்லாமற் போனவர் அடையுந் துன்பமும் இருவகை . 
வருவார்க்கு வழங்கப் பொருளில்லாமை , வந்த பசிக்கு 
உணவில்லாமை என்று . இதனை ஈயமுடியாமை துய்க்க 
முடியாமை என்பர் . இவ்விரண்டுங்கூட நிலைத்து நில்லாமல் 
அடிக்கடி வந்து போய் விளைக்கும் கொடுமையையே இக் 
" கொன்றது போலும் நிரப்பு ” என்று 

கூறிக் 
கொண்டிருக்கிறது . 


குறள் 


39 


இரப்போர்க்கு இல்லையென்னாது வழங்கிவந்த ஒரு 
பெருமகனுக்கு , உண்ண உணவு இல்லாது வருத்தும் 
துன்பத்தைவிட, வழங்கப் பொருளில்லாது வருத்தும் 
துன்பம் 

மிகந் பெரியதாக விருக்குமாம் . பிறருக்கு 
வழங்கப் பொருளில்லாது வருந்தும் நல்குரவை வள்ளுவர் 
" அறஞ்சாரா நல்குரவு என அறிமுகப் படுத்துகிறார் . 
அறஞ்சாரா நல்குரவைப் பெற்று வாடி வதங்கும் ஒருவனைப் 
பெற்ற தாயும் தன் பிள்ளையென நினையாளாம் . பிறரைப் 
போல எண்ணி ஒதுக்கி விடுவாளாம் . அவனது சொல்லி 
லும் சோர்வு காணப்படுமாம் . இவையனைத்தும் வள்ளுவர் 
கருத்துக்கள் . 

இவற்றை எண்ணிப் பார்க்கும் பொழுது , 
கொன்றது போலும் நிரப்பு நம்மையும் கொன்றுவிடும் 
போலத் தோன்றுகிறது . 


நல் வழியிற் பொருளைத் தேடி நல்லோர்க்கு வழங்கி 
வந்த ஒரு நன்மகன் வறுமையடைந்ததும் , வருகிறவர் 
களுக்கு வழங்க முடியாமற் போயிற்றே என்று எண்ணுந் 
துன்பம் , பிறரது துன்பத்தைப் போக்க 

முடியாமல் 
வாழ்கின்ற வாழ்வு என்ன வாழ்வு என்று எண்ணுந் 
துன்பம் , பல நாள் வழங்கிவந்த 

வழங்கிவந்த நான் இல்லையென்று 
இப்பொழுது எப்படிக் கூறுவது என்று எண்ணுந் துன்பம் ,. 
நாம் வறுமைப்பட்டோம் என்பதை நல்லறிஞர் அறிந்தால் 
நம்மிடம் வராமற் போய் விடுவார்களே என்று வருந்துந் 
துன்பம் , வந்தாலும் வழங்க முடியாதே என எண்ணி 
வாடுந்துன்பம் ஆகிய அனைத்தையும் , கொன்றது போலும் 
நிரப்பு ” என்ற சொற்றொடர் , தன்னுள் நிரப்பிக் காட்டிக் 
கொண்டுதானிருக்கிறது . 


“ மானம் , குலம் , கல்வி , வண்மை , அறிவுடைமை , 
தானம் , தவம் , முயற்சி , தாளாண்மை , சிற்றின்பம் ஆ கிய 
பத்தும் பசி வந்திடப் பறந்து போம் " என ஒரு புலவர் 


40 


கூறினார் . வள்ளுவர் பதினோராவதாக உறக்கமும் பறந்து 
போய்விடும் என்று கூறுகிறார் . விறகு எரிக்கும் நெருப்பி 
னுள்ளே ஒருவன் உறங்கினாலும் உறங்கலாம் , பசி எரிக்கும் 
நெருப்பினுள்ளே எவனும் உறங்கமுடியாது 

முடிவு 
கட்டிக் கூறிவிட்டார் . 


என 


பசி வந்த 

மக்கள் அதைப் போக்குவதற்கு வேறு 
வழியின்றி இரக்க 

எண்ணுந் 

துன்பம் , இரப்பதற்குச் 
செல்வர்களை நோக்கிச் செல்லும் துன்பம் , அவர்களை 
காத்திருந்து காணுந் துன்பம் , கண்டு கெஞ்சிக் கேட்குந் 
துன்பம் , கேட்டதும் அவர் இல்லை என்பாரோ என்று 
எண்ணுந் 

துன்பம் . கொடுப்பதாயினும் அதை அவரது 
வேலையாட்களிடமிருந்து கைதாழப் 

பெறுந் 

துன்பம் , 
பெற்றதை உண்ணும்பொழுது தம் இழிநிலையை எண்ணுந் 
துன்பம் , இவற்றை எண்ணி எண்ணி 

இரவில் உறங்க 
முடியாமற் துடிக்குந் துன்பம் , அதனால் விளையும் உடல் 
நலக் கேட்டின் துன்பம் , ஆகிய பலவேறு துன்பங்களையும் 
1 கொன்றது போலும் நிரப்பு " தன்னுள் நிரப்பியே 
காட்டுகிறது . 

" ஈயாமை , துவ்வாமை ஆகிய இல்லாமை இரண்டும் 
ஓருருவாகி ஒருவனைப் பற்றி , அவனை உண்ண முடியாமலும் , 
வழங்க முடியாமலும் வாழச்செய்கின்ற வாழ்வு என்ன 
வாழ்வு ? அவ்விதம் 

ஒருவனை வாழவைப்பதைவிடக் 
கொன்று மடிந்து விடுவது நல்லது . இந்நிரப்பு அதையும் 
செய்யாமல நாள்தோறும் கொல்வது போலும் கொடுமை 
களை நிரப்பிக்கொண்டே 

வருகிறது என , 

இக்குறள் 
கூறுவது நம்மையும் கலங்கவைத்து விடுகிறது . 


நாள்தோறும் கொல்லாமற் கொல்லுகின்ற 
தகைய வறுமையானது இன்றும் 

வருமோ ? 
றெண்ணி ஒருவன் அஞ்சி நடுங்குகின்ற நடுக்கமானது 


41 


நேற்று வந்து கொன்ற புலி இன்றும் வந்து கொல்லுமோ 
நேற்று வந்து 

அழித்த வெள்ளம் இன்றும் வந்து 
அழிக்குமோ என்று ஒருவன் அஞ்சி ஏங்குவதிலும் அதிக 
மானது என்பதை , “ இன்றும் வருவது கொல்லோ ! " என்ற 
சொற்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றன . 


உழுது , உழைத்துண்டு வாழ முடியாதவனை, வறுமை 
கைப்பற்றி இரந்துண்ணும்படி செய்துவிடும் . 
உப்புக்கும் கஞ்சிக்கும் கூற்றாக இருக்குமே தவிர , வாழ்வாக 
இராது . அஞ்சி , நடுங்கி , இரந்துண்டு வாழும் இந்நிலையை 
எண்ணும் பொழுது அதைவிட மடிவது நல்லது எனத் 
தோன்றும் - என்பன இவ்வதிகாரத்தின் திரண்ட கருத் 
துக்கள் . இவை வறுனம உள்ளத்தைப் படம் பிடித்துக் 
காட்டுவன . 


குறளைப் படியுங்கள் மறுமுறையும் : 
“ இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் 
கொன்றது போலும் நிரப்பு ! 
எப்படி இக்குறள் ? 
எப்படி வள்ளுவரது உள்ளம் ! 


நோய் உள்ளம் 


நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் 
நோயின்மை வேண்டு பவர் 


என்பது திருக்குறளில் ஒரு குறள் . இது இன்னா செய்யாமை 
என்ற தலைப்பில் வந்த ஒன்று . 


வெகுளாமையைப்பற்றிக் கூறிய பின்னும் , கொல் 
லாமையைப்பற்றிக் கூறுமுன்னும் , இன்னா செய்யாமை 
என்பதுபற்றிக் கூறியிருப்பது பெரிதும் நயமுடையதாகும் . 


நோய் எல்லாம் நோய் செய்தவர் மேல் ஆகும் . 
ஆதலின் , நோயின்மை வேண்டுபவர் பிறருக்கு 

பிறருக்கு நோய் 
செய்யார் " என்பது இதன் பொருள் . 


திருக்குறளுக்கு உள்ள தனிச்சிறப்புகள் பல . அவற்றுள் 
ஒன்று மேற்போக்காகப் படிப்போர் அறியமுடியாத பல 
உயர்ந்த கருத்துக்களைச் சிந்திப்போருக்கு அது வழங்கிக் 
கொண்டிருக்கிறது என்பதே . 


காணு 


இக் குறளில் ஆழ்ந்துள்ள பொருள்களைக் 
முன்னே , " நோய் " 

சொல்லுக்குப் பொருள் 
கண்டாக வேண்டும் . 


என்ற 


திருக்குறளில் நோய் என்ற சொல் 34 இடங்களில் 
காணப்படுகிறது . ஆறுவகையான பொருள்களில் வள்ளுவர் 
இதனைக் கையாண்டிருக்கிறார் , 


43 


“ துன்பம் என்ற பொருளில் வந்த குறள்கள் 14. அவை 
261 , 315 , 359 , 429 , 442 , 1160 , 1162 , 1174 , 1200 , 1226 , 
1241 , 1243 , 1266 , 1303 . 


உடற் பிணி என்ற பொருளில் வந்த குறள்கள் 6 . 
அவை 848 , 853 , 941 , 946,947 , 948 . 


“ காமப்பிணி " என்ற பொருளில் வந்த குறள்கள் 11 . 
அவை 1091 , 1147 , 1159 , 1171 , 1175 , 1176 , 1183 , 1227 . 
1255 , 1280 1301 . 


“ குற்றம் " என்ற பொருளில் வந்த குறள் 1 , அது 351 . 


“ வினைப்பயன் என்ற பொருளில் 


வந்த குறள் 1 . 


அது 360 . 


இன்னா என்ற பொருளில் வந்த குறள் 1. அது இது . 

“ இன்னா என்பது " இனிய ” என்பதன் எதிர்மறை , 
" இன்னாதன " 

இனியதல்லாதவை " என்ற 
பொருள் பெறும் . 

நல்லறிஞர்களாலே எண்ணத் 
தகாததும் சொல்லத் தகாததும் செய்யத் தகாததுமாம் . 


என்பது 


பெருஞ் சிறப்பைத் தருகிற செல்வம் கிடைப் 
பதாயினும் , பெரியோர் பிறர்க்கு இன்னாசெய்யார் , பெருஞ் 
சீற்றத்துடன் ஒருவர் தனக்கு இன்னா செய்தவிடத்தும் 
அறிஞர் அவர்க்கு இன்னா செய்வதில்லை . தான் ஒரு 
குற்றமும் செய்யாதிருக்கத் தனக்கு இன்னாதவற்றைச் செய் 
தவர்க்கு இன்னா செய்யாமை இயல்புடையவரது செயல் . 
இன்னா செய்தாருக்கு விதிக்கப்படும் கொடுந்தண்டனை 
அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மை செய்துவிடுவதே . 
பிறர் துன்பத்தைத் தன் துன்பமாகக் கருதாதவனுடைய 
அறிவு பயனற்ற அறிவு . இன்னாது எனத் தெரிந்திருந்தும் 
அதை ஒருவன் பிறருக்குச் செய்வது பெருந்தவறாகும் . எப் 


செய்த 


என்ற 


அதுவே 


உம் 
என்ற பொருளில் நின்று காட்டிக்கொண் 
பொழுதும் யாவர்க்கும் எந்த அன்விலும் இன்னா செய் 
யாமையே தலையாய அறம் . பிறர் தனக்குச் 
இன்னாதனவற்றை ஒருவன் பிறனுக்கு முன்னே செய்யின் 
அவனுக்குப் 

பின்னே வந்து சேரும் " 
கருத்துக்களை ஒன்பது குறள்களாற் கூறி , வள்ளுவர் இறுதிக் 
குறளாகிய இக்குறளில் , “ ஒருவன் செய்த நோய் அவனை 
வருத்தும் . ஆதலின் நோயில்லாமல் வாழ விரும்புகிறவர்கள் 
பிறருக்கு நோய் செய்ய மாட்டார்கள் என்று அறுதியிட்டுக் 
கூறுகிறார் . 

" நிலத்தில் அறைந்தவன் கை வலி எடுக்கத் தப்பாதது 
போல , பிறருக்குத் துன்பஞ் செய்தவன் அத் துன்பத் 
திலிருந்து தப்ப முடியாது ” என முன்னொரு குறளிற் கூறி 
யிருந்தார் . அக் குறளிலிருந்து அறையப்பெற்ற நிலத்திற்கு 
சிறு அதிர்ச்சியும் , அறைந்தவனது கைக்கு பெரும் வலியும் 
உண்டாகும் என அறிந்தோம் . என்றாலும் அதன தன் பங்கு 
“ எவ்வளவு இருக்கும் ? " என்று ஐயுறுவதை நோக்கியே , 
இக் குறள் கூறப்பெற்றிருப்பதாகத் தோன்றுகிறது . 

ஒருவன் பிறருக்கு இன்னா செய்தால் , செய்தவனுக்கு 
99 பங்கு துன்பமும் . செய்யப் பெற்றவனுக்கு ஒரு பங்கு 
துன்பமும் கூட இல்லை . 100 பங்கு துன்பமும் செய்தவனுக் 
கேயாம் என்று இக் குறள் கூறுகிறது . இவ்வுண்மையை , 
இக் குறளிலுள்ள நோய் எல்லாம் என்ற இரு சொற்களில் 
கண்டு மகிழுங்கள் . 

ஒருவனுக்குத் தான் செய்த கொடுமை 
தனக்கு வராவிடினும் , பின் பொருகால் உறுதியாக வந்து 
சேரும் என்ற கருத்தையும் , ‘ இக்குறளிலுள்ள ஆம் என்ற 
டிருக்கிறது . 


என்ற 


நான் 


" துன்பமானது 

ஒருவனுக்கு வெளியிலிருந்து பிறர் 
செய்து வருவது மட்டுமல்ல . ஒருவன் , தானே தன் செய 
லாலேயே இதைத் தேடிக்கொள்ளவும் வரும் ” என்பதை 
இக்குறள் கூறாமல் கூறுகிறது . 

பவைகிறவன் லையப்படுவான் " அறைகிறவன் 
அறையப்படுவான் 

என்பது 

எவ்வளவு உண்மையோ , 
அவ்வளவு 

உண்மை வாழ்த்து கிறவன் வாழ்த்தப் பெறு 
வான் , 

அன்பு செலுத்துகிறவன் அன்பைப் பெறுவான் ” 
என்பது . இவ்வுண்மையை இக்குறளில் வள்ளுவர் 
நோயின்மை வேண்டுபவர் நோய்செய்யார் 
சொற்றொடரால் விளக்குவது , எண்ணி எண்ணி மகிழக் 
கூடியதாகும் . 
அண்மையில் 

சிறையில் இருந்தபொழுது , 
தூக்குத் தண்டனை விதிக்கப்பெற்ற ஒரு கொலையாளியைச் 
சந்திக்க நேர்ந்தது . அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப் 
பதைக் கண்டு வியப்படைந்து காரணம் வினவினேன் , 

தந்தைக்கு தானே தேடிய சொத்து சிறிது 
இருந்தது , அதை அவர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் 
கொடுக்காமல் , பிறருக்கு உயில் எழுதிவைக்க முயன்றார் . 
நான் எவ்வளவோ கூறியும் கேளாததால் கொன்று விட 
டேன் . உயிலும் எழுதவில்லை . என் தந்தையும் இறந்துவிட் 
டார் . நானும் இறக்கப்போகிறேன் . சொத்து என் பிள்ளை 
களுக்குச் சேர்ந்துவிடும் . 

எண்ணம் நிறைவேறி 
விட்டது . நான் எதற்காகக் கவலைப்படவேண்டும் . சாவை 
மகிழ்வோடு வரவேற்கிறேன் . இன்னும் சில நாட்கள் 
சென்று 

தூக்கிலிடுவதைவிட,, இன்றே தூக்கிலிட்டால் 
இன்னும் மகிழ்வோடு சாவேன் ” என நெஞ்சு நிமிர்ந்து 
கூறினாள் . 

நான் பெரிதும் வியப்படைந்ததோடு , “ நோய் எல்லாம் 
நோய் செய்தார் மேல் " என்ற குறளும் 

பொய்த்து 


46 


விட்டதோ என்ற ஐயமும்கொண்டு , " சாவை விரும்புவதிலும் 
விரைவாக விரும்புவது ஏன் ? ” என வினவினேன் . 


1 


என் தந்தையைச் சுவரில் சாய்த்து வைத்து கழுத்தில் 
கையை வைத்து நெரித்தேன் . அப்போது அவரது விழிகள் 
பிதுங்கின . அட பாவிப் பயலே , இதற்காகவா உன்னை 
வளர்த்தேன் என்றார் . அவர் வாயிலிருந்து எந்த இதுவே 
கடைசி சொற்கள் , விழி பிதுங்கிய அவரது முகத்தோற்றம் 
ஒவ்வொரு வினாடியும் என் கண் முன்னே தோன்றிக் 
கொண்டேயிருக்கிறது . அவரது கடைசிச் சொற்கள் 
காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன . உண்ண , 
உறங்க , படுக்க , இருக்க என்னால் முடியவில்லை . ஒவ்வொரு 
நிமிடமும் கொலைத் துன்பத்திலும் கொடிய துன்பத்தை 
அனுபவித்துக்கொண்டே பயிருக்கிறேன் . நான் இறப்பது 
மூலம் இத்துன்பம் ஒழிந்துவிடும் . ஆதலின் சாவை இன்றே, 
இப்போதே மகிழ்வோடு வரவேற்கிறேன் என்றான் . 


என் 


எப்படி ? நோய் எல்லாம் நோய்செய்தார் மேலவாம் 
என்ற குறளின் பொருள் . இதனால் நாம் பிறருக்குச் 
செய்யும் துன்பம் அனைத்தும் பின் நம்மையே வந்து 
வருத்தும் என்பது நன்கு விளங்குகிறது . இவ்வுண்மையை 
நாம் இப்பொழுது தான் காண்கிறோம் . இதனை வள்ளுவர் 
கண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளாயின . என்னே அவரது 
அறிவில் திறன் ! என்னே அவரது குறளின் பெருமை ! 
படியுங்கள் குறளை மறுபடியும் . 


“ நோய் எல்லாம் நோய்செய்தார் மேலவாம் நோய் செய்யார் 
நோயின்மை வேண்டு பவர் ! 


வறுமையால் வாடும் மக்களின் 

உள்ளத்தையும் 
நோய் செய்து வாழும் மக்களின் உள்ளத்தையும் , வள்ளுவ 
உயர்ந்த உள்ளம் நமக்கு 

நன்கு விளக்குகிறது . 


உள்ளத்தனையது உயர்வு 


தம்பீ ! மக்கள் சமுதாயத்தில் நீ உயர்ந்து காணப்பட 
வேண்டுமானால் , நீ உன் உள்ளத்தை உயர்த்திக்கொண்டாக 
வேண்டும் . 


பறங்கிக்காயளவு , பூசனிக்காய் அளவு உயர்த்த முடியா 
விட்டாலும் , இளநீர் அளவிலாவது உயர்த்திக்கொள்ள 
வேண்டும் . அதுவும் முடியாவிடில் , தேங்காயளவு மாங்கா 
யளவாகிலும் உயர்த்திக் 

உயர்த்திக் கொள்வது நலமாகும் . கடுகு 
உள்ளமும் துவரை உள்ளமும் கூடாது . உள்ளமே இல்லாத 
வர்களும் சிலர் உண்டு , அவர்களுக்கு நான் கூறும் இது 
வியப்பைத் தரலாம் . 


உள்ளத்தை உயர்த்துவது . 

என்பது பெருமனம் 
படைப்பது என்று ஆகும் . அது நாம் மட்டும் வாழ்ந்தால் 
போதாது . பிறரும் வாழ்ந்தாக வேண்டும் என்று எண்ணு 
வது . இந்த எண்ணம் ஒருவர் உள்ளத்தில் தோன்றுமானால் 
அவரது சொல்லும் உயர்ந்து , செயலும் உயர்ந்து காணப் 
படும் , பிறகு அவர்கள் வாழ்விலும் உயர்ந்து காணப்படு 
வர் . இதுவே வள்ளுவரது பேராசை ; அல்ல மிகப் பெரிய 
ஆசை . 

உள்ளத்தை உயர்த்திக்கொண்டால் வாழ்வில் உயர 
முடியுமா என்ற ஐயப்பாடு உடையவர்களுக்கு , ஒரு தாம 
ரைக் குளத்தையே உவமையாகக் காட்டுகிறார் வள்ளுவர் . 

குளத்தில் இரண்டடி தண்ணீர் இருந்தபோது தாமரை 
மலரும் இரண்டடி உயரத்தில் இருந்தது . மறுபடி மழை 
பெய்து தண்ணீர் நான்கடி உயரமானதும் மலர் நான்கடி 
உயரமானது . பிறகு வாய்க்கால் வழியே நீர்வந்து குளத் 
துத் தண்ணீர் ஆறடியாக உயர்ந்தது ; மலரும் ஆறடியாக 
உயர்ந்தது . பிறகு 9 , 10 , 11 அடி என்று நீர் பெருகப் 


முத்தமிழ்க் காவலர் 
கி . ஆ . பெ . விசுவநாதம் நூல்கள் 


* 


** 


: 


+ 


* 
- 


: 


.. 


-- 


. 


தமிழ்ச் செல்வம் 
தமிழின் சிறப்பு 
அறிவுக் கதைகள் 
எனது நண்பர்கள் 
வள்ளுவரும் குறளும் 
வள்ளுவர் உள்ளம் 
திருக்குறன் கட்டுரைகள் 
திருக்குறளில் செயல் திறன் 
திருக்குறள் புதைபொருள் ( முதல் பகுதி ) 
திருக்குறள் புதைபொருள் ( இரண்டாம் பகுதி ) 
மும்மணிகள் 
நான்மணிகள் 
ஐந்து செல்வங்கள் 
ஆறு செல்வங்கள் 
அறிவுக்கு உணவு 
தமிழ் மருந்துகள் 
மணமக்களுக்கு 
இளங்கோவும் சிலம்பும் 
நல்வாழ்வுக்கு வழி 
எண்ணக் குவியல் 
வள்ளலாரும் அருட்பாவும் 
மாணவர்களுக்கு 
திருச்சி விசுவநாதம் வரலாறு 


.. 


1 
. 


.. 


. 


: 


: 


* 
* 


: 


: 


பாரி நிலையம் 
184 பிராட்வே , சென்னை -600108 . 


Wrappor Printed at Eskay Art Printers . Madras - 5 . 

Phone : 844727 


